சிவமயம் , 
பதிணென் சித்தர்கள் 
திருவாய் மலர்ந்தருளிய 


வைத்திய திரவுகோல் . 


உ & TM 


--- 


மைசூர், சமஸ்தானத்தில் 
சோதிடம் , வைத்தியம் , இலையாண்டி 
தேர்த்திகரான , ம - 17 - T - , ரோ : 
அவரிடத்திலும் இன்னும் சிலவைத்திக 
சிடத்திலும் தற்காலத்தில் கை 
பண்டுவரும் முநைகம் 
கேட்டுவா 

செஞ்சி , 
ஏகாம்பா முதலியாரவர்களால் , 

எழுதிமுடிவுபெற்றதை 
இரண்டாம் 

பதிப்பு : 


காப்பி 


10 . 


PRESS 


அதன் விலை 


சிட்டத்தூர், 
செங்கல்வராய முதலியார் 

அவர்களது 

சென்னை : 
சிற்றம்பலவிலாசம் பிரெஸ்டம் 

பதிப்பிக்கப்பட்டத , 


1902 . 
registered Copyright. 


கடவுள் துணை , 


பதினெண் சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய . 
வையித்திய திரவுகோல்.. 


முதற்பாகம் நாடியும்வகை. 
விநாயகர் துதி . 

விருத்தம் . 
வைதியதிரவுகோலாய் வரைந்தவீரார் பாகத்தில் 
எய்திய முதற்பாகத்தை யெழில்புவியோர்கள் கண்டு 
கைதனில்நாடிப்பாற்குங் காரணமறியநன்றாய்ச் 
செய்திட தமிழ்க்குவோங்குஞ்செயகரிமுயவன் காப்பு . 

முகவுரை - விருத்தம். 
மண்ணுலகின் மானிடர்கள் வாழவேண்டி 

மகமைபெரு பகஸ்த்தியர்காக் கேயரோடு 
புண்ணியர் புலிப்பாணி புலத்தியர்போகர் 

புஜண்டரொடு சட்டமுனி யிராமதேவர் 
தண்மையுள்ளகாலாங்கி கருவூரர்பவந்தர் 

தன்வந்திரிகலசமுனி போகர்மச்சர் 
வண்மையாம்பிரமரிஷி கருணானந்தர் 

வா திமுதலிவரென் பேர் சித்தராமே 
சித்தரென்றாலிவர்கள் செய்த கிரந்தங்கேளு 

ஜெயமாகக்காண்பதர்க்கு லக்ஷங்கோடி 
அத்தனையுந்தேடியே கைமுரையாய்க்கண்ட 

அளவறிந்தபண்டிதரை யடுத்துவாங்கி 
சித்தமாம்வையித்தியத் திரவுகோலில் 

செப்பினேன் நாடிகுறி முதற்பாகத்தில் 
பெத்திசையுஞ்செஞ்சிகவி விளங்கவேண்டி 
யேகாம்பரமின்னூலை வெளியிட்டேனே . 

தூன் முக விருத்தம் . 


நாடியரியும் வகை . 
மகனடியதனை கருத்தில்வைத்து 
கைய தனில் நாடியது பார்க்கும்போது 


al 


வை :பித்திய திரவுகோல் . 


பெருவிரலின் விடைவிட்டு நடுவே தொட்டு 

புகழாக மூன் றுவிர லூணிப்பார்க்கில் 
ஒருவிரல்தானோடிட்டால் வாதமாகும் 

உத்தமனேறெண்டோடில் பித்தமாகும் 
திருவென்ற மூன்றுவிரல் வே டில்சிலேத்மம் 
திகைக்கா மலறிந்துபிணி தெரிந்து சொல்லே . 


இதன்பொருள் . ) விநாயகக்கடவுளை வாழ்த்தி துதிசெய்து வையித் 
தியரானவர்கள் நாடிப்பார்க்கும் போது ஆடவருக்கெல்லாம் வலது 
கையைப்பிடித்து பெருவிரலின் மணிக்கட்டுனிடமாகப் பார்க்கையில் 
மூன்று விரலை நாடியின் மேல் ஊண அதில்வொருவிரல் ஓடுமாகில் வா 
தமென்று அறியவும் இரண்டு விரல் வோடுமாகில் பித்தமென்றுஞ்சொ 
ல்லவும் மூன்றுவிரல் வோடுமாகில்சிலேத்மமென்று தெரியவும் - - -று . 
அங்கை யெனுங்கையுரி வி நெட்டைவாங்கி 

அடவுடனே மேல் தூக்கி யப்பால்கேளு 
செங்கையெனுமுன் கையால் பிடித்துமப்போ 

சீராகநாடியது பார்க்கில்கேளும் 
முன்கையில்பறந்துமே நாடிதானும் 

மெள்ளெனவேதானடந்து வோடுமாகில் 
தங்கியது வாதமென்று நீயறிந்து 

தையிரியமாய்மருந்தீய்ந்துப் பிணியைநீக்கே 
( இ - ள் . ) கையைப்பிடித்துநாடிப்பார்க்கில் நாம் ஊன்றிய மூன்றுவி 
ரலில் முதல்விரலானதில் தட்டிய நாடியான துபரந்து மெள்ளவோடுமா 
கில் வாதமென்று அறிந்து கொள்வீர்கள் - எ - று . 
உத்திரியாம்நாடியது நொந்து தானும் 

உயர்ந்துமேபதிரியது வேமொகில் 
பித்தமாம்நாடியது யென்று நீயும் 

பிசகில்லையனைவோர்க்கு மரிந்துச்சொல்லு 
மெத்தவே மேல்கீழாய் பிரண்டொதுங்கி 

மேவியேவிரகெனவே தெரிக்குமாகில் 
சுத்தயி துசிலேத்மமென்று அறிந்து நீயும் 

சூக்ஷமுடன்மருந்தீந்தும்பிணியை நீக்கே . 
( இ - ள் . ) உத்திரிநாடியானது நொந்தாப்போல் பதரியோடுமாகில் பி 
த்தமென்று அரியவும் நாடியானது பிரண்டு ஒதுங்கி தெரிக்குமாகில் 
சிலேத்துமமென்று அறிவீர்கள் - எ - று . 

நோயில்லாதவர்கள் நாடியின் குறி . 
மெய்யெனுந் திரேகமதில் சொல்லக்கேளு 
மரிவியேபிணியொன்று மில்லாதார்க்கு 


முதற்பாகம் . 


கூ 


துய்யவனேகாலையிலே வாதமோடும் 

துலங்க வேகடும்பகலில் பித்தமாகும் 
ஐபமதுமாலையிலே வேடுமென்று 

அடவாகவையித்தியர்க ளறிந்துநன்றாப் 
கைமுறையாம்வையித்திய திரவுகோலை 

கண்ணாடிபோல்பார்த்து களித்துகூரே . 
( இ - ள் , ) நோயில்லா தவர்களுக்கெல்லாம் நாடியானது யெவ் விதம் 
வோடுமாகில் காலையில்வாதநாடியோடும் பகலில் பித்தநாடியோடும் 
மாலையில் ஐபமென்றநாடியானது வோடும் இவ்விகமாக வையித்தியர் 
கள் இன்னும் மற்றவர்களும் அறிந்து கொள்வீர்கள் ஐயமென்பது 
சிலேத்துமம் - எ - று . 

நாடியின் குறி . 
தெளிந்தவரின்கைக்குள்ளே நாடிதானும் 

தான் குளிர்ந்து வெள்ளெரிக்கா யானால்வாதம் 
அறிந்திடுவார்பரையோடு யின்னங்கேளு 

அப்பனேமேனியொடு சென்னில்பித்தம் 
பரிந்துமேயரிந்து மொரு வாய்புளித்தால் 

பரீட்சையுடன் சிலேர்ப்பனமே யென்று சொல்லும் 
நிரையானவையித்திய திரவு கோலை 

நேர்முகமாய்க்கண்டவர்க்குப் பழிநாடாதே. 
( இ - ள் . ) நாடி பரியவேண்டி யொருவர் கைகளைப்பற்றிப் பார்க்கும் 
போது வெள்ளெறிக்காய்தின்றாய் யெவ்வளவுகுளிர்ச்சியோ அவ்வள 
வு குளிர்ந் திவோடுமானால் வாதமாகும் மேனியும் அரையிலும் சென் 
னியிலும் பித்தமாகும் வாயில்புளிப்பு தோன்றில்சிலேர்ப்பனமென்று 
அறிபவும் -- எ - று . 
பாரப்பாசிலேர்ப்பனமே யுகிக்தபோது 

பத்தியேநாவு கனில் யினிப்பு தோன்றுங் 
கூறப்பாநாவிலெட்டிக் கசப்பேபானால் 

குடி கொண்டபித்தமதைக் குறிக்துச் சொல்லு 
நேரப்பா புளிப்பது வே தோற்று டாகில் 

நாடிற்றுவாதமென்று நன்றாய்ச்சொல்லு 
சீரப்பயிவையெல்லா மறிந்து நன்றாய் 

ஜெகமதனில் சொல்லியன மகிழுவாயே . 
( இ - ள் . ) சிலேர்ப்பன நாடியானது யுதித்தபோது நாவில்யினிப்பு 
தோன்றுர். பித்தநாடியுகித்தபோது கசப்புத்தோன்றும் வாகநாடியு 
திக்குமாகில் புளிப்புக்தோன்றும் இவ்வகையாக அறியவேண்டும் 
என்ற வாறு . 

செப்புமனந்தன்னில்வாகந் தீயதுகா துபிக்கம் 
அற்பெனவித்துஜீவ னதினெழுஜடலந் தன்னில் 


வையித்திய திரவுகோல் . 


ஒற்பலநீலமோர்த்தும் உடலொக்கநிர்ப்பதாகும் 

நெற்புறயி தனையெல்லாம் நீயுரயறிவார்தாமே . 
இ - ள் .) வாதத்தினால் சூடுவுண்டாகி காதுமத்திம பாகும் விந்தெ 
ன்னும் வித்துவினால் உர்ப்பத்தியாகிய ஜடலத்தில் நீர்கோர்த்துக்கொ 
ண்டு நீலம் போல் திரேகம் தோன்றும் அறிவீர்கள் - எ - று. 

மாதத்திர்க்குரிய நாடிதரிப்பு . 
சித்திரையும்வைகாசி மாதந்தன்னில் 

செழுங்கதிரோனுதைபத்தில் பார்க்கவேண்டும் 
அர்த்தமாம் ஆடியோ டர்ப்பிசிக்கும் 

அரையுமொருகார்த்திகைக்கு மத்தியானமாகும் 
பத்தியே மார்கழியுந் தையுமாசி 

பாலுமேல்திசைமரைந்த நேறம்பாறு 
இத்தியாதிசூக்ஷமுடன் நாடிப்பார்த்து 

இயம்பிட்டால் பண்டிதர்க்கு பழியேதப்பா. 
( இ - ள் . ) வைத்தியரோடு யின்னம் யெவர்களாயிருந்தபோதினும் 
நாடிபார்க்கவேண்டில் சித்திரை வைகாசிமாதங்களில் காலையில் சூரி 
யவுதையத்திற்கு நாடி பார்க்கவேண்டும் ஆடி அர்ப்பிசி கார்த்திகைக் 
கு மத்தியானம் சூரியன் உச்சியில் நிர்க்கும் போதும் பார்க்கவேண்டு 
ம் மார்கழி தை மாசி மாதங்களில் சூரியன் அஸ்தமாகுந் தருணத்தில் 
பார்க்கவேண்டும் 
தானானபங்குனிக்கு மாவணிக்கும் 

தான்கேளுபுரட்டாசி யிவைமூன்றுக்குத் 
தேனாகமர்த்தராத் திரியிற்பார்க்கத் 

தெளிவாகநாடியது மூன்றுந்தோன்றும் 
பானாகயிவைகளையு மரிந்து நன்றாய்ப் 

பார் தனிலேவைத்தியங்கள் செய்வாராகில் 
கோனென்றே அகிலமுதற் வணங்கியேற்றி 

குருவென்றேயுன்னடியை தொழுகுவாரே, 
( இ - ள் . ) பங்குனிக்கும் ஆவணிக்கும் புரட்டாசிக்கும் இந்தமூன் 
றுமாதங்களுக்கும் நாடிபார்க்கவேண்டில் அர்த்தராத்திரியில் பார்க்க 
வேண்டும் இம்முரையாகப் பார்ப்பாராகில் மூன்று நாடியும்தெளிவாக 
க்கொள்ளும் --- எ - று . 

நாடிநிற்தங்குறி . 
கேளப்பாமானிடராய்ப் பிரந்தபேர்க்குகு 

களிறுமொருசென்னிதாபி யுந்தியென்னும் 
தாளப்பாயிவைமூன்று யிடங்கள் தன்னில் 
தங்கிருக்கும் வியாதிகளை தானே கேளும் 


முதற்பாகம் . 


( ரு ) 


வாளப்பா சென்னியின் கீழ் வாதமாகும் 

வரையுமொருவுந்தியின்கீழ் பித்தமாகும் 
நாளப்பாநாபியின் கீழ் சிலேர்ப்பமாகும் 

நன்றாகயறிந்து பிணி நாட தோட்டே . 
( இ - ள் . ) மானிடறானவர்களுக் கெல்லாம் வாதம் பித்தம் சிலேர்ப் 
டம் தங்குமிடம் யாதெனில் சென்னியில் வுள்ளது வாதம் உந்தியின் 
கீழ்வுள்ளது பித்தம் நாபியில்உள்ளது சிலேர்ப்பனமென்று தெரிந்து 
க்கொள்ளவும்- எ - று . 

வாத நாடியின் குறி . 
தந்திரிபோல்யிம்மூன்றுத் தானங்கண்டு 

தான் கேளுயுந்தியில் வாழ் வாதநாடி 
கொந்துசேர்குயிலன்னங் கொக்கோடின்னம் 

கூடியே மயிலோணான் போல் நடந்தால் 
விந்தையாம்வாதநாடி யென்றறிந்து 

வினையகல அவிழ் தமுரை கண்டுதேறி 
தொந்தமாம்வயித்திய திரவு கோலை 

துணையென்றுநம்பிமனந் துணிவு கொள்ளே. 
( இ - ள் , ) மேற்கூறிய ஸ்தானங்கள் மூன்றையும் அறிந்துக்கொண் 
டு உந்தியின்வாதநாடி நடப்பது யெவ்விதமென்றால் குயில் அன்னம் 
கொக்கு மயில் ஓணான் இவைகளைப்போல் நடக்குமாகில் வாதமென் 
று அறிவீர்கள் - எ - று , 

தாக்கியபித்தநாடி தான் செயுங்குறிக்குணங்கள் 
வீக்குவார் மூலை பட்டை யாமைபோல் நடக்குமென்பார் 
ஊக்கமாம்சிவேர்ப்பநாடி யுகந்திடும் தவளைப்பாம்பு 
போக்கொருநடையதாகும் மென்று நீற்றிகுவீரே. 
( இ - ள் . ) பித்தநாடி நடையறிவது பெவ்விதமென்றால் அட்டை ஆ 
மை இவைகளைப்போல் நடக்கும் சிலேர்ப்பன நாடி நடப்பது எவ்வித 
மென்றால் தவளை பாம்பு போலாம் இவ்விதமாக அரிவீர்கள் - எ - று . 

வாழிசேர்மானேறெண்டு வாதமும்பித்தமொன்றுங் 
கோழன நடக்கும்வண்மை கொடுஞ்சுமைதலை மேற்கொண்டு 
நாழுறநடப்போனாக நடுவெனச்சலியாதோடு 

டுப 
மூவு றுபித்தம்ரெண்டு மொழியக் கேள்சிலேத்மமொன்றே . 
( இ - ள் . ) வாதம் ரெண்டும் பித்தம் ஒன்றும் கூடிய நாடியானது நட 
ப்பது பெவ்விதமென்றால் தலையின் மீது பெரும்பாரம் தூக்கிக்கொ 


சு 


வையித்திய திரவுகோல் . 


ண்டு நடப்பவன்போல் நடக்கும் அந்தநாடியானது நடுவில்தானே 
போடுமாகில் பித்தம்ரெண்டும் வாதம் ஒன்றுயென்றறியவும் - 7 - று . 
வடுவிழிமானே பிள்ளைக் கண்வளர் கொட்டிபோல 
அடுவுவசத்தல் போலாமாறுசேர்ப்பன மிரண்டும் 
இடருருவாதமொன்று பெழும்பிடிலதனைப்பார்க்கும் 
கடுகியபுணர்ச்சிப்போல நடப்பதுங்கண்டுகொள்ளே 
( இ - ள் . ) சிலேர்ப்பனநாடி நடப்பது பெவ்விதமென்றால் பிள்ளைக 
ளின் கண்கள் சுழல்வது போலவும் கோணலாகியும் அசைவுற்று நடக் 
குமாகில் சிலேர்ப்பனமென்று அறியவும் சிலேர்ப்பனம் ரெண்டும்வா 
தம் ஒன்றும் பெழும்பிடில் புணர்ச்சிப் போல் நடக்குமென்று அறி 
வீர்கள் -- எ - று . 

கொள்ளுகவா கம்ரெண்டுஞ் சிலேர்ப்பனமொன்றுக்கூடில் 
அள்ளிலை நடுவேர்கண்ணு யரணைவால்முரிந்து வீழ்ந்து 
துள்ளியசுழலு போலாம் சோர்வுருபித்தம்ரெண்டு 
மொள்ளியவா தயொன்றுங் கூடி லோர்வுரைக்கக்கேளே . 
( இ - ள் . ) வா தம்ரெண்டும் சிலேர்ப்பனம் வொன் றுங்கூடில் அள்ளி 
லைப்போவ் நடுவே கிண்கிண்யென்று தெரிக்கும் பித்தமாகில் அரனை 
வாலானது அருந்து விழுந்தால் யெவ்விதம்துடிக்குமோ அவ்விதம்து 
டிக்கும் அந்தபித்தத்துடன் வாதம் வொன்றுகூடில் கேளும் - எ - று . 

துடியினையடித்தாப்போலே தேவிபேசிலேர்ப்பம் ரெண்டும் 
கடுயேபித்தமொன்றுங் கடப்பதுங்காண வேண்டில் 
படைவறவல்குல்லாளே மஞ்சைபாம்பென்னலோடும் 
மடலிலேயரிந்துக்கொள்ளு மாயுருமானமாதே 
( இ - ள் . ) படபடவென்று துடிக்குமாகில் சிலேர்ப்பனம் ரெண்டா 
கும் பித்தம்வொன்றாகில் மஞ்சையென்னும் மேகம் போலும் பாம்பு 
கள் போலும் நடக்கும் மென்றறிவீர்கள் - எ - று , 

வேதமேயுரைத்தவுண்மை மெய்வாதத்தின் வீடுதொப்புள் 
ஓதியபித்தனுக்கு ஸ்கான மேசிலேர் ப்பனத்துக் 
காதியாமிதயத்தின்மே லாருமேஆன் றுமென்றும் 
தீதிலாமுன்னோர்பேசும் வாகடம் செய்கையாமே . 
( இ - ள் .) வேதமுரைமையுண்மையாக வுரைத்தவண்ணம் யாதெனி 
ல் மெய்யென்னுந்திரேகத்தினிடமாக உண்டாகிய வாதத்தின்வீடு 
தொப்பள் பித்தத்திற்க்குள் தானம் சிலேர்ப்பன மென்றறியவும் சில 
ர்ப்பனத்திர்க்குஸ்தானம் முதலென்றும் ஆருசாஸ்திரங்களில் கூரிய 
முரையாக்கும் - எ - று . 


5 


முதற்பாகம் . 


வாதபித்தசிலேர்ப்பனஞ் செய்தரி , 
மேவியேவாதஞ்செய்யுங் குணந்தனை விளம்பக் கேளாய் 
தாவியேவயருமந்தம் சந்துளர் பொருந்தும் நோவாம் 
சீவியதாதுநாசம் செருந்துடன் சிருநீர்வீழும் 
காவியகண்ணினாளே மலமதுகருகிவீழும 
( இ - ள் . ) வாதமானது செய்யுங்குணம் யெவ்விதமென்றால் வயரும 
ந்தமாகும் அத்துடன் நீர்தாரைவழியி கிடமாக நோயுண்டாகி யிந்தரி 
யம்நாசமாகும் சிறுநீர் ஒழுக்குண்டாம் மலமானது கரிகிவிழும் வாத 
த்தின் குணம் - -று . 

பித்தஞ் செய்தரி . 
யெல்லவார்க்குழலாபித்தம் செய்குரியியம்பக்கேளாய் 
சொல்லவேவிழிசுழண்டு குளிர்ந்திருண்டிருக்குமல்லால் 
சில்லநீர்கடுத்து நொந்து சிருகெனவிழுந்து பின்னும் 
அல்லவேயரியச்சொன்னோம் நவின்றிடு முண்மைதானே . 
( இ - ள் . ) பித்தமானது செய்குரியெவ்விதமென்றால் கண்விழியான 
துசுழலும்யிருண்டிருக்கும் சிருநீரானது கடுத்து நொந்துவிழும் இவ் 
விதவியாதி பித்தமென்றறியவும் -- 67 -று . 

சிலேர்ப்பனஞ் செய்தரி . 
சேர்த்துடல் செய்குணங்கள் சில்லெனவுடம்புவேர்க்கும் 
ஏத்த மாயுமிநீர் தானும் யினித்ததுநா வெளுக்கும் 
நாத்தநீரழிந்துவீழும் நயம் பெரவெளுக்கும்மேனி 
தோத்துமிக்குணங்கள் கண்டால் சிலேர்ப்பனத்தொகுதியாமே 
( இ - ள் . ) சிலேர்ப்பனஞ்செய்குரி யெவ்விதமென்றால் சில்லென்ற 
தாக உடம்புவேர்க்கும் வாயில்உண்டாகும் உமிநீரானது யினிப்புண் 
டாகி நாவானது வெளுத்திருக்கும். நீரானது நாத்தமுண்டாகும் மேனி 
யானது வெளுக்கும் சிலேர்ப்பனக்குரி - எ - று . 

வியாதியரியுங்கரி . 
அந்தவாதங்கள் ரெண்டும் அடுத்திடும் பித்தமொன்று 
தொந்தித்து நடக்குமாகில் தோன்றிடுங்குணத்தைக் கேளாய் 
வந்து நொந்தூரம்விம் மிமதர்த்திடும்மாதரோகம் 
சிந்தனைமிகவுண்டாகி தின்றது செவியாதென்றார் . 
( இ - ள் . ) வாதம் ரெண்டும் பித்தம் ஒன்றும் கூடி நடக்குமாகில் வயி 
ரானது நொந்துக்கடுத்து தின்பதுவொன்றும் ஜீரணியா 


에 


வை பித்திய திரவு கோல் . 


செய்யதோர்பித்தம்ரெண்டு சிலேற்றுமமெழுந்ததாகில் 
ஐபதோர்பசியுமில்லை யடிக்கடியுதிரம் வீழும் 
துய்பதோர்கயன நீரும் சுத்த மேமஞ்சள் போலாம் 
பெய்கள் போல்பித்தல் போல் பினத்தசேத்பனங்களாமே 
( இ - ள் . ) பித்தம்ரெண்டும் அத்துடன் சிலேத்துமம் பெழுந்ததாகி 
ல் பசிவேளை பிராது அடிக்கடி ஆசனத்தின்வழியாக ரத்தம்விழும் சிரு 
நீரானது மஞ்சள் போலிருக்கும் பித்தலும் பினத்தலு முண்டாகும் சி 
லேர்ப்பனத்தின் குணம் - எ - று . 

ஒப்பியசிலேர்ப்பம் ரெண்டில் வாதமும் வொன்று கூடில் 
வெப்புருகனல்மேலிட்டு யினிப்பையும்மிகவே வென்று 
தப்பில பசி புமுண்டாந் தவன மேபத்திதிர்க்கும் 
இப்படி குணமேகண்டால் சிலேர்ப்பனவாதமெண்ணே . 
( இ - ள் . ) சிலேர்ப்பனம்ரெண்டும் வாதம்வொன்றும் கூடில் திரேகத் 
தில் சூடானது அதிகரித்து யினிப்பான உணவின் மேல் அபேட்சையா 
கபிருக்கும் பசியதிக முண்டாகி சலத்தின் மேல் அதிக தாகமுண்டாகும் 
யிவ்வித வியாதிபை நாடியால் அறியவும்- எ - று . 

யெண்ணியபித்தம்ரெண்டு வாதமொன்றெழுந்துதாகி 
புண்ணெனவுடம்பு னோவாம் புகைந்தெனவெரிக்கு நெஞ்சில் 
திண்ணமாய்காவுலர்ந்து சிறுத்து நீர்கடுத்துவீழும் 
அண்ணவருரைத்தவுண்மை ஆயுருவேதமாமே 
( இ - ள் . ) பித்தம் ரெண்டும் வாதம்வொன்றுங் கூடியெழும்பிடில்மெ 
ய்யில் நோயுண்டாகும் நெஞ்சானது புகைந்து புகைந்துயெரிச்சலுண் 
டாகும் நாவான துவாளும் சிறு நீரானது கடுத்துவிழும் வாதசிலேர்ப் 
பனமாகில் - 7 - று 

தாங்கிபசிலேர்ப்பம் ரெண்டும் தனிப்பித்தமெழுந்ததாகில் 
ஒங்கியஜன்னியுண்டாம் உச்சிநோய்செவிகேளாது 
பாங்குடநாபிநொந்து பத்தியஞ்செரியாதாகும் 
பூங்கொடிபித்தஞ்சிலேர்ப்ப மென் று தான்புகழுவீரே 
( இ - ள் . ) சிலேர்ப்பனம் ரெண்டும் அதில் பித்தம் தனித்தெழுந்து 
தாகில் ஜன்னியுண்டாகி உச்சியானது நோகும் செவியானது கேளாது 
நபியான துநொந்துபத்திபம் செரியாது பித்தசிலேர்ப்பமானால் - எ - று . 

நாடியின்குரிப்பு - முற்றிற்று . 


* இனி - இரண்டாம்பாகம் மாணக்குறிப்பு . 


இருதாச 
23993333333 


கடவுள் துணை . 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய் மலர்ந்தருளிய 
வையித்திய திர வு 

கோல் . 


ரண்டாம்பாகம் மரணக்குரிப்பு . 
விநாயகர் துதி . 

வெண்பா, 
மன்னுமுகற்பாகமதை மகிட்சியுடனேயுரைத்தே 
உன்னியரெண்டாம்பாகம் ஓதுதற்கு - இன்னில மேல் 
முத்தமிழ்க்குமுன்னுதவு மூஷிகவாகன மேறும் 
அத்திமுகத்தோனே யருள் . 
முகவுரை-விருத் 

விருத்தம். 
தியெ 
யனும் பதினெண்மார் நூல்திரட்டி 
அனுபோகக்கைமுரையுமடவாய் சேர்த்து 
ஓதினே னுலகோர்கள் மகிழநாளும் 

உத்தமனேநாடிகுறி முதற்பாகத்தில் 
கோதிலாயிதுரெண்டாம்பாகந்தன்னில் 

குறிப்பாகுமரணத்தின் குறியைத்தானுஞ் 
சோதி பாய்க்காண்பதற்குச்சூ -சமாகச் 
செஞ்சியேகாம்பரமுமவெளியிட்டேனே. 

நூன் மு க விருத்தம் . 
பார்த்திடவேவாதபித்தஞ் சிலேர்ப்பங்கூடி 
பதரியேயறணை வால்போல் துடிக்கில்நாடி 

, 
வேர்க் திடவே கிரேகமது வேறுபட்டு 

வினையாகமெய்யெங்கும் குழியுமாகில் 
பார்த்திடவேயன்னாடி மரணமா கும் 

பழியில்லை புன்மீது யரிந்துச்சொல்லு 
தீர்த்திடுவேனெ ன றுபொருள் பரித்துப்பின்னால் 

திகைக்காதேமரணகுரி தெளிவைப்பாரே . 
( இ - ள் ) வியாதியஸ்த்தர்களின் கையில் நாடிபார்க்கும்போது வாத 
பித்தநாடியானது ஒட சிலேர்ப்பனனாடியானது பதுங்கிகிர்க்க நாடி 
யானது அறணவால் போல்துடிக்க திமீரகத்தில் வேர்வையான துவிட 
உடம்பு யாத்தியர் சுமுங் குவிந்ததாகில மரண மென்றுச் சொல்லவும் 


- 


இடிய 


யது போல்நாடி . யிடித்து வோடி 
இயம்புமொருகிரேகாது மயங்கிக்காட்டி. 


உ 


வையித்திய திரவு கோல் . 


வளா 


புடையுருவாம்மூக் 2 ஐங் கீழேதானும் 

புசிந்துபேவேர் வயது சொரியுமாகில் 
வடிவானவிழி ரெண்டு தூக்குமாகில் 

வலித்து மேவில ரெண்டுந் தூக்குமாகில் 
கடுகவேயிக்குணங்கள் கண்டபேர்க்கு 

கண்டிப்பாய்மரணமென்று கழருவாரிய . 
( இ - ள் ) இடிபோல்யிடித்து நாடியானது விழுந்து உடலானது மய 
ங்கி மூக்கின் கீழ் வேர்வையுண்டாகி கண்களிரண்டும் பறைந்து விலா 
ரெண்டும்வலிக்க இவ்வித குரிகள் கண்டால் மரணப - எ - 
நன்மையென்றவாதபிரத நாடிதினும் 

நடவாமல் தங்கியது மாயுமாகில் 
துன்மையென்ற சிலேர்ப்பனயாம் நாடியப்போ 

துடித்து மேதானோடி நடக் கேளும் 
வண்மையென்றவுடலதுவுமெழும் பிதாறும் 

கிறையார்பதுவுங் குழிந்தேகாணில் 
இன்ன விதகுணங்களுக்கு குர்தானப்பா 

இயம்பினார்கடிகைதொண்ணூத் தாருப்பாரே. 
( இ - ள் ) கடிகைவா தபித்தநாடிகள் அடங்கி சிலர்ப்பன நாடியானது 
துடித்து நடக்குமால் திரேசப்டெழுப்பும் மார்புகழியும் இவ்விதகு 
ணங்கள் உள்ளவனுக்கு தொன்னூரறியாறு கடிகைக்குள் மரணமா 
குவன் -- எ - று . 
ஆடிடதோ மஞ்சை போல் கோழி போலும் 

அன்னம்போல் நடக்கின்றவா தந்தானும் 
நீடிய தோரன்னாடியட்டைப் போல 

நின்றுமேதியங்கிய துயோடில்கேளும் 
கூடியதோர்கிழமையதுபேழிலேதான் 

கொல்லுகின்றம் ரணகுரியிதுவேயாகும் 
பாடிபேநாதாக்கள் சொன்னவாக்கை 

நாட்டிலேநம்பியிதின்பறக்ஷைபாரே . 
( இ - ள் . ) மஞ்சை- கோழி - அன்னம் போல் நடக்கின்ற வாத நாடியா 
னது- அட்டையைப்போல் - தயங்கியோடு பாகில் அவன் தனக்கு ஏழுனா 
ளில் பரணம்யென்று முன்னோர்கள் கூறுகிறார் -- எ - று . 
அட்டையைப் பால்நடக்கின்ற பித்தநாடி 

அது செய்யுங்குணக்குரியை வரையக்கேளு 
துட்டமுளயறவணைபோல் வளைந்து தானும் 

துடித்துபே பிரிந்துவது யோடுபாகல் 
கெட்டியதாயன்பந்து மூன் றுநாளிலேதான் 
கண்டுக்கொள்பவர் த 33 க்தே பரவமென்றே 
ட்டமுடன்வனெழுத்துக் கழிந்துப் போச்சு 
டா ர் தபருந்து நீ பெட்டரில்லே . 


இரண்டாம் பாகம் . 


T 


டால் 


( இ - ள் . ) ஆமை அட்டைபைப் போல் ஓடிய பித்தநாடியானது பம் 
பைப் போல் வளைந்து பிரிந்து வோடுமாகில் அக்குறியுள்ள : னுக்கு 
மூன்று நாள் அல்லது ஐந்து நாளில் மரணமாவானென்று முன்னோர் 
கூறுகின்றார் - எ - று . 
கண்டிடவேதவளைபாம்பு போல் நடக்கும் 

கையிலுள்ளசிலேர்ப்பமென்ற நடிதானும் 
சண்டையிடும்பாவனைபோல் பிரிந்துவோடி 

சகிக்காமல்தான துவும் புடையக்கண்டா 
விண்டிடுவாய்மாதமொன்றில் மரணமென்று 

விளங்கவேயிக்குரிகள் கண்டபேர்க்கு 
பண்டிகர் மேல்பழிவருமே மருந்தையீந்தால் 

பணமென்றவாசையினால் பழிகொள்ளாதே. 
( இ - ள் ) தவளை- பாம்பு அட்டைபைப்போல் நடக்கின்ற சிலேர்ப் 
பனநாடியானது சண்டைப் போடும் தண்மையைப்போல் பிரிந்து புடை 
யுமாகில் அவன்தனக்கு ஒருமாதத்தில் மரணமென்று அரியவும் - எ - று . 
மேதினியிலுள்ளவர்கள் பெவருங்காண 

மெப்பி வேயா னுறைக்க மேவி கேளீர் 
ஓ.தி.பதோர்வாய்கனிலே யூளைசார்த்து 

உத்தமனேகாவதுவும் வரண்டுகாணில் 
தீது செய்யுஞ்சி லேர்ப்பமியனும் நாடிதானும் 

செரிமியேயெழுந்துவதுவிழுதமாகில் 
ஆதியான மைத்தபடி பவனுக்கப்பா 

அடுத்தநாள்யிண்டெனிலே மரணப்பாரே . 
இ - ள் ) இப்பூலோகத்தின்கண் யாவற்றிராளும் நம்பும்படியாய் 
கூருகின்றது யாதெனில் வியாதியஸ்த்தவர்களுக்கு வாயில் ஊளை சேர் 
ந்து நாவானதுவரண்டு புத்துடன் சிலேர்ப்பன நாடியான்து யெழு 
ந்து செரிமிவிழுமாகில் அவன் தனக்கு பரமேஸ்பரன் விதித்த வண் 
ணம் இரண்டுநாளில் மரணம் - எ - று . 
மொய்தனிலேபித்தமது நீங்கிதானும் 

மெத்தெனவேவாய்வதுவும் தங்கிநிற்கில் 
ஐயமதுமேலிட்டு வப்பால்கேளும் 

அடுத்துடனேயிளப்பதுவுந் தோணுமாகில் 
துய்யென வேவிழிய துவும் மரைப்பதாகி 

தோஷமாம் நீரதுவும் மெய்யில்கோர்க்கில் 
ஐபமென் றயவலுடையவிதிதப்பாமல் 

ஐந்தாநாள் மா னயென்று வரிந்து சொல்லே . 
( இ - ள் ) திரேகத்தில் பித்தமானது நீங்கி வாயுவானது அதிகரித் 
து அய்யமானது மேவிட்டு பிளைப்புண்டாகி நேத்திரமானது மரைவு 
கொடுத்து நீரானது மெய்யில் கோர்க்கில் அவன் தனக்கு ஐந்தாநாள் 
மரணமென்று அரியவும்-- 61 -று . 


- 


வையித்திய திரவுகோல் . 


துன்னியதோர்வா தவித்த சிலேர்ப்பனத்தில் 

துடர்கின் றஜன்னிகளை துலங்கக்கேளும் 
பின்னியதோர்பாய்பைப் போல் சொல்லக்கேளு 

பிரந்து மேதானடந்து நாடிதானும் 
தன்னியமாய் தவளையைப்போல் தயங்கியோடில் 

தப்பாது மரணமென்று தானே சொல்லி 
பின்னவர்க்கை தொட்டுபணம் பரித்திடாதே 

பிழைப்பென்று மருந் தீய்ந்துப்பழிகொள்ளாதே. 
( இ - ள் . ) வாதபித்தத்தினோடு சிலேர்ப்பனம் துடருமாகில் ஜன்னி 
காணும் அப்போது பாம்பைப் போல் பிரண்டு நடந்த நாடியானது 
தவளையைப்போல் மயங்கிக டக்குமாகில் தப்பாமல் மரணம் நேருமெ 
ன்று அரியவும் - எ - று . 
என்னவேவார்த்தை தன்னை இயல்புடனிணங்கச்சொல்வேன் 
முன் முகமார்புபக்க மூக்குடன் செவிகண்டங்கள் 
சென்னிகங் குளிர்ந்து சோர்ந்து சிலேர்ப்பனஞ் சுருக்கச்செய்தால் 
சொன்ன நாள்யிரண்டில்சாவாம் தொகுத்தரிந்துரைத்திடாயே 

( இ - ள் . ) இன்னமும் மரணக்குரியுட செய்கைகள் சொல்லுவேன் 
யென்ன வென்றால் முகம்- மார்பு - பக்கம் -மூக்கு - காது - கண்டம் - செவி 
இவைமுதலானதும் குளிர்ந்திருக்குமாகில் அப்போது அதில் சிலேர் 
ப்பனஞ்சேர்ந்து திரேகத்தை சுருக்கஞ்செய்தால் இவ்வித குரிகுண 
முள்ளவன் தனக்குநாள்வொன்றில் மரணமென்று அரியவும் - எ - று . 

கண்டநொந்துந்திவீங்கி கண்சிவந்தளர்ச்சி தோன்றி 
அண்டமும்பொரிமிவிம்மி அசைந்து விடலிருக்குமென்ன 
முண்டக முகமும்பொன் போல் மூணாக செரிந்து மூர்ச்சி 
தண்டிளந்தமேவில் சாவது திண்ணமென்னே . 
( இ - ள் ) கண்டமான துநொந்து உந்தியானதுவீங்கி கண்சிவந்து 
வயர் பொரிமி விம்மி முகமானது பொன்னிறமாகி முன் மூர்ச்சியான 
துவாங்கி திரேகம்குளிர்ந்து இவ்விதமாக யிருக்கும்போது நாடியா 
னது வீணையைப் போலுந்தெரித்து ஒணானைப் போலும் நடக்கில்யவன் 
தனக்கு மரணம் நிக்ஷயமென்று அரியவும் - எ - று . 

சில்லெனசேடுடைத்து சிலேர்ப்பன மதுவே தோன்றில் 
சல்லெனசரீரம்வேர்த்து தானுடல்குளிர்ந்துதோன்றில் 
சொல்லதுகுளறிப்பேசி தூக்கமுஞ்சுழன்றுவீழில் 
செல்லிதபித்தத்தாலும் தீர்ந்திடாரேர்கமெண்ணே . 
( இ - ள் ) திரேகமானது சில்லென்று குளிர்ந்து அதில் சிலேர்ப்பனந் 
தோன்றில் சரீரமான துலேர்த்து உடம்பானது குளிற சொல்லானது 
குளரிப்பேச நித்திரையானது அதிகரித்து சென்னியானது சுழல 
தீராதபித்தரோகமா மென்றறிவீர்கள் -எ - று . 


ரண்டாம் பாகம் . 


( ரு 


மெய்யதோர்பகல்விரிம்பி யிரவுக னுடலைமேவிச் 
செய்யதோர்நாவரண்டு சேற்றும்நாடி யாடத் 
தொய்யவேசுவாசந்தானும் துடர்ந்து மேவாங்குமாகில் 
வெய்யகண்பரந்துதாவி விழிக்குநாளிரண்டில்சாவே . 
இ - ள் .) பகலில் விரும்பலுண்டாகி யிரவில் உடடேடவி நோய் 
வுண்டாகி நாவானது 

வரண்டு சிலேர்ப்பன நாடியானது வோடில் 
அப்போது மேல்சுவ சம்வாங்க கண்ணானது தாவிபரந்து விழிக்குமா 
கில் அவன் தனக்கு இரண்டாம் நாள் மரணமென் 

ரண்டாம்நாள் மரணமென்று அரிவீர்கள் - எ - று , 
சாலவேவாதபித்தம் சிலேர்ப்பனந்தனித்தொன்றாகி 
சாலவேே 

வேபோஜனங்கள் சமைத்திடாதாக்ஷிசெய்யும் 
சாலவேஜன்னிகோர்த்து தலைநொந்துஜலந்தான் கோர்க்கில் 
சாலவேயசுவத்திட்டந் தள்ளிதவில்லாதென்றே 
( இ - ள் . ) வாதபித்தத்தினுடன் சிலேர்ப்பனமானது கூடாமல் தனி 
த்து யெழும்பில் அப்போது சாதமிரங்காது தாட்சி செய்யும் அத்து 
டன் ஜன்னிகோர்த்துக்கொண்டு தலைவலியுண்டாகி வாயினால் சொள் 
ளென்னும் ஆவியானது போகும்.-- எ - று . 

. 
கால்வளர்ந்துயருமூக்கும் கருவிழிசிவந்திருக்கும் 
மேல்விழித்தயங்கத்தண்ணி மிஷிதனித்தொடுங்குந்தண்ணீர் 
சால்பெருது திரும் வாயுந் தான்கருத்திருக்குமிந்த 
நால்வகைக்குரியுஞ்சொன்னோம் நமனுயற்கவருவாரே. 
( இ - ள் ) காலான துவளர்ந்து மூக்கானது யுயர்ந்துக்காட்டி கண் 
பார்வையானது மேல்நோக்க வாயானது கருத்துக்காட்ட இவ்விதமா 
ன நாலுகுரிகளை யுங்கண்டால் மரணம் நிக்ஷயம்யென்று அறிவீர்கள் 
று . 
புருவமேவட்டமா 

புயபலிந்திருக்குஞ்சோனை 
பரிகிர்தாவும்போ தப் பஞ்சிடும் கண்ணும்வாயும் 
மரிவியகெர்ப்பந்தானும் மடைந்துகாணிருக்குமாகில் 
வருகுமிக்குணங்களெல்லாம் மரணமென் றுரைக்கலாமே . 
( இ - ள் ) புருவமானது வட்டமாகியும் திரேகமானது மழமழப்பாகி 
யும் வேர்வையுண்டாகி கண்ணும் வாயும் பஞ்சடைந்து பிரிக்கி யிருக் 
குமாகில் அவன் தனக்கு மரணமுண்டாகும் - எ 

போர்விழிமிரண்டுநாளும் புனல்விழிந்தயரநாளும் 
சீர்சரவிழியிலெய்து தரித்திடாதேழுநாளில் 
பார்விழிமொழியும் நாளில் பயன்றது சுவையின்சு. றாம் 
கூர்விழிநாசிவாசங் குரையுநாள் மூன்றில்சாவே 
( இ - ள் . ) விழியான துமிரண்டு அதில்நீரானது வீழ காலானதுவீ 
ங்க யிக்குரிகண்ட யேழாநாளில் நாக்கில் தித்தீப்புதோன்றி மூக்கில் 
வரும் சுவாசமானது குரைந்ததாகில் அவன் தனக்கு மரணம் மூன்றா 
நாள் யென்று அரியவும் -- எ - று ,, 


எ 


வையித்திய திரவுகோல் . 


கோஜ 


--- 


போஜனபெருந் தவிக்கல் பொருமுதல்புடைத்தல் சோர்தல் 
ஆசனங்குளிர்ந்துகூற கெங்கைகால் பெருத்தேவீங்க 
கோசமும் மேரவாங்கல் குளிர்ந்துபிற்குணியவாங்கல் 
நாசிவெண்கரிவியென்றே தவிர்ந்து நீர்விட்டுப்போமே . 
( இ - ள் ) சாப்பிடும்போது விக்கலுண்டாகி திரேகம்குத்தல் குடச்ச 
லாக ஆசனமானது குளிர்ந்து கை கால்கள் பெருத்து வீங்க 
மென்னும் விரையானது யேறலும் யிறங்கலுமாக யிருக்க திரேகமா 
தியந்தமும் குளிர்ந்துக்கான மெய்யின் நிறம் வேருபட நாடியானது 
யிடியைப் போலிடித்து வீணையைப்போல் தெரிக்க மருந்தீய்வதில் 
பிரையோசனமில்லை மரணமாவான் 

விட்டிடும் நீறடைத்தால் விழியிர்சிந்தச்சிந்தல் 
அட்டமும் குளிர்ந்தக்கூந்த லகங்கை கால் பெருத்தேவீங்கல் 
உட்டனப்பேர்வசித்தல் உதருதல் பிரப்புச்சேர்தல் 
திட்டமாம் சாவு திண்ணம் நாடியேகைதொடாதே . 
( இ - ள் . ) சாதாரணமாக வருகின்ற நீரானது அடைத்துக்கொ 
ண்டு அத்துடன் விழியில் நீரானதுக்கசிய திரேகமானது குளிர்ந் 
து கை கால்கள் பெருத்துவிங்க நாடியானது J டிபோல் முழங்க 
மெய்நடுக்கமுண்டாகி குளிர்ச்சியானதுசேர கைதொடாதே மரண 
மாவான் 

7 - று . 
கைதொடில்புண்போல் நோகல் கருத்துடல் மழமழத்தல் 
மெய்தொடில்திரேகம் நீலம் விழியதுசிவந்தபீளை 
செய்யொழிக மலம்பொந்தி சிருமுகங்குருவேர்சிந்தல் 
ஐவருமொடிங்கி நித்தம் பாடுவாராடாதெண்ணே . 
( இ - ள் . ) கைகளைத்தொட்டு நாடிப்பார்க்கில் கையானது நொந்து 
திரேகமானது கருத்து மழமழப்புண்டாகி விழியானது நீலம்போ 
லும் அதில் செகப்புப் பீளைப்பெருக புந்தியிலும் முகத்திலும் வேர் 
லையான துகசிய யிக்குரியுள்ளவர்களுக்கு ஐந்து பூதமும் ஒடிங்கி 
யானது விழும் - எ - று . 

சிரமதுகருத்து நொந்து செவியடைந் திருமலாகி 
சுரமதுலெகுவதாக சேரைபோல்சிருநீர்வீழ்ந்து 
சரமதுசிதரிவீசி தாகமும் வெகுவதாகி 
விரையவேவிழிதியங்கி மீளாறுமிடையாமென்றே. 
( இ - ள் . ) தலையானது நொந்துக்கருத்து செவி மந்தமாகி யிரும்பல் 
கண்டு சுரம் அதிகரித்து சிருநீரானது கலங்கலாகவிழ சுவாசமானது 
அதிகரித்து தாகமூண்டாக கண்மயங்க யவன்மீளான் - எ - று . 

மரிந்திடவிரும்பிடாதே மருபிரப்பிட்டுமேலும் 
அரந்தற நிதங்கள் வீங்கி தாடியின் கீழேகட்டி 
பரிந்துநீர்பெறவே வாங்கி பார்வையுமிரிதியானால் 
மரிந்திடவேண்டாம்நீயும் மரணமென்றறிந்துகொள்ளே . 


. 


நாடி 


ரண்டாம் பாகம். 


( இ - ள் ) வயித்தியரானவர்கள் பாபத்திர்க்குள்ளகப்படாமல்காணவே 
ண்டிய குரியா தெனில் வியாதியஸ்த்தவர்களுக்கு வருத்தமுண்டாகும் 
படி நிரேகமானது வீங்கி பெலும் பின்கீழ் கட்டியுண்டாகி அதில் 
நீர்க்கசிந்து நேத்திரம் மத்திபமானால் யிக்குரியுள்ளவர்களுக்கு மரிந் 
திடாமல் மரணமென்றுச் சொல்லவும் - எ - று . 

மீன் றுவாய்வழுவமுத்து மேனியும் வெருக்குமாகில் 
தான்றிய பேச்சு தானும் சவன்டிடராக்பட்டும் 
மீண்டியமரணமாகயி ரெண்டரைக்கடில கபெண்ணே 

கூண்டிடுமிளம்புக்கூடி குரித்திடு முயிரையன்றே 
( இ - ள் ) வாயில் குழகுழப்புண்டாகி மேனியானது வெளுத்து பேச் 
சானது மாருபாடாகப்பேச்சில் பிரண்டரைநாழிகையில் மரணம் அத் 
துடன்யிளைப்புத்தோன் றில் முன்னதாகவே பரயைாகுப் --ெறு . 
ஏந்ததோர்சுரமுள்ளோர்க்குயிணங்கவேவேர்வை தோன் றில் 
வாந்தகோர்பெருமூச்சுண்டாம் வாதநாடியு மேயானால் 
தேய்ந்ததுபிராணனென்று செப்பலாந்தெளிந்தோரெல்லாம் 
காந்தளங்கையார்காமன் கரும்புவில்பருவங்கண்ணீர். 

( இ - ள் .) சுரமுள்ளவர்களுக்கு வேர்வையானது மீரி பெருமூச்சி 
யுன்டாகல் வாதநாடியானது பிராணன் கல்ல . தென்றும் சொல்லவும் 
இவ்விதகுரியுள்ளோருக்கும்-- எ - று . 

முந்தியநாவுமெத்த கருப்பதாய்நாக்குமூக்கும் 
தன்னிட குணமுமாரி தவ்விய குணமுமிஞ்சில் 
யெண்ணலேகுண மீதானால் யிதர்ச்குநீரிளமைகூர்ந்து 
உண்ணியேமருந்து செய்தால் லொழிந்தது மாணமெண்ணே . 
( இ - ள் . ) நாக்குமூக்கும் மெத்தக்கருத்து தன்குணமானது மாரி 
வேருகுணமுண்டாகி யிருக்குமாகில் அதற்கு இதில்கூரிய மருந்து 
செய்து கொடுக்க மரணய் நீங்கும் -- எ - று . 
உண்டஊண்மொழியாதாகில்ஊண்மிகச்செல்லாதாகில் 
கொண்டதோர்வாய்வு மெத்திக் குடல்வலியதிகமாகில் 
பண்டுசொல்மருந்து செய்து பார்க்கவென்றெண்ணவேண்டாம் 
வண்டுசேர்குழலினாளே மரணமென்றிதனைச்சாற்றே . 

( இ - ள் ) சாப்பிடும்படியான வை செரிக்காமலும் சாதம் உள்ளுக்குக் 
கொள்ளாமலும் வாய்வு அதிகரித்து உடலில் வலிப்புண்டாகியிருக்கு 
மாகில் மரணமாவான்- 

சால வேசலத்தினோடே கான் விந்து விழுகுமாகில் 
ஏலவார்குழலினாளே யேழுநாளையில்னிர்கக்கொல்லும் 


அ 


வையித்திய திரவு கோல் . 


கால மேகதிரோன் றன்னில் கருகியதிங்கள் தானும் 
மாலையிலில்லங்கன்று மாரிடில் மரணந்தானே 
( இ - ள் . ) சிரு நீரானது விடும் போது அத்துடன் விந்துவானது விழு 
மாகல் காலமூர்த்தியில் சொல்லும் கால பிலும் மாலையிலும் வீட்டில் 
சேர்ந்திட மரணமாகும் -37 -று . 

தானொருநாளுக்குநாள் தன் பலன் குரையுமானால் 
மானுறுவதனந்தானும் மரவெளுத்திருக்குமானால் 
குரைவரப்பெருமூச்சுண் -- பிருக்கு மேபெருமூச்சுண்டாய் 
மரைவரமரணமென்றும் மர்மமாயுரைத்திடாயே . 
( இ - ள் . ) நாளுக்குநாள் பலன்கு ரைந்து விந்தானது வெளுத்தி 
ருக்குடாகில் 

ஒரும தத்தில் பெருமூச்சுண்டாகி மரணமாவான - எ - 
முதுகொடுவபரும் வீங்கி மூலமும் தாது கெட்டுச் 
செதுசெவிகண்ணும்வாயும் செதிரியப்பரிசி தண்ணி 
முதுந்தணல று மூன்று முதியவன் கீழே பாகில் 
விதியவன்வசபேதென்று விட்டு நீயகண்டிடாயே . 
( இ - ள் . ) முதுகும் வயரும் வீங்கி மூலமென்னும் தாதுவானது கெ 
ட்டு செவியுங்கண்ணும் வாயும் பார்க்கக் குருகயி ருக்குமாகில் மூன்று 
வாரம் வியாதியாயிருந்து மரணமாவான் 

வத்தியமலஞ்சலங்கள் மாற்றுள்ளசெலிகண்நாசி 
உத்ததோர்கன்னம் நாக்கு உரிதிகள் பல னுமத்தும் 
இத்தனைகுணமுங்கெட்டு யிருந்தனவியல்புகண்டால் 
வித்தகர்முன்பு சென்று மீளாவதருமைதானே . 
இ - ள் . ) மலஞ்சலம் செவி கண் நாசி கன்னம் நாக்கு இவை மு 
தலானதும் குரிகெட்டு யிருக்குமாகில் அவன் மீள்வது அரிதாகும் 


எ.று , 


று . 


மரணக்குறிப்பு - முற்றிற்று . 


ஓ இனி - மூன்றும்பாகம் மாத் திரைவகப்பு . 


கடவுள் துணை . 
பதினென்சித்தர்கள் திருவாய்மலர்ந்தருளிய 


வையித்திய திரவுகோல் 


மூன்றாம்பாகம் பேதிமாத்திரைமுரைகள் 


வெண்பா , 
அறனயன் மால்மூவர்களும் மகலா மல்முன்னிற்க 
வறமதாம்பதினென்பேர்வாகடத்தை தரை மீதில் 
திட்டினேன்மாத்திரைசெய் தேன் போல் மூன்றாம்பாகம் 
வறுட்டறவே வேழமுகன் வந்து , 

முகவுரை - விருத்தம் 
பதினென் பேர் சித்தரவர் பபர்ந்தவாறே 

பண்பான டியொடு மரண்ஞ்சொன்னோம் 
சதியானபிணியகல யவிழ் தங்கூட்ட 

சறக்கரிந்துவனுமாணஞ் சுத்திசெய்ய 
ததியானவையித்தியத் திரவு கோவில் 

தானரிவீர்மாற்றிரைகள் சகலதோய்கும் 
மதிகொடுக்குமின்னூலை லெனியாய்ச்சொன்னேன் 
மண்டலத்தில்கண்டு மன மகிழ்ந்து செய்யே . 

நூன்முக - விருத்தம் . 
செய்யப்பா முரையொன்றும் பிசகிராது 

சித்தியுள்ள முனிவருடப் பாகமப்பா 
மெய்யப்பா மானிடர்க்கு வேணுமென்று 

மருமமுள்ள ரகசியத்தைத் திறந்துவிட்டேன் 
வையப்பாகைமுரையா மிந்தவித்தை 

வரிந்தியே சொன்ன மொழிக் கரித்த லூணி 
செய்யப்பாயின்னூற்குக் குருவு வேண்டாஞ் 
செஞ்சி ஏகாம்பரமும் செப்பும்வாரே . 

பேதிக்கி பகீர் மாத்திரை . 
நெல்லிக்காய்க்கெந்தகம் நேர்வாளஞ்சேறு 

நேரான வங்காரம் ரசமுங்கூட்டு 
சொல்லி வந்ததால் 

தினுசும் பலங்காலாக 
சுத்திசெய்து நேர்வாளம் சேர்த்துக்கொள்ளு 


உ 


வை பித்திய திரவு கோல் . 


தொல்லையில்லையிளநீர்விட் டரைத்துக்கேளு 

துவரையளவாகவே யுருண்டை செய்து 
வல்லவனே கிழலுலர்த்தி வைத்து கொள்ளு 

வாசகத்திலனுபானம் வரிந்துஉண்ணே . 
( இ - ம் . ) ரசம் நெல்லிக்காய் கெந்தகம் வங்காரம் சுத்திசெய்த நேர் 
வாளம் இந்தநாலுதினுசையும் வகைக்கு கால் பலமாக யெடுத்து க 
வத்திவிட்டு யிளநீர்வார்த்து அரைத்து பிறகு துவரைப்பிரமாணம் 
உருண்டை செய்து நிழலுலர்த்தி புட்டியில் போட்டுவைத்துக்கொள்ள 
வும் சு மாதக்குழந்தைகட்கு ஒருமாத்திரை முலைப்பாலில் கொடுக்க ச 
தடவை பேதியாகும் ஒருவயதுகுழந்தைக கு 2 -மாத்திரை அல்ல 
து க.உ - மாத்திரை கொடுக்கவும் பெரிபவர்களுக்கு தேனில் இரண்டு 
மூன்று மாத்திரை கொடுக்கலாம் மிளகு நீர்சாதம் சாப்பிடவும் சுரத் 
தில் கொடுக்கவேண்டுமானால் இஞ்சிசு ரசத்தில் குழந்தைகட்கு ஒரு 
மாத்திரையும் பெரியவர்கட்கு இரண்டுமாத்திரையுங்கொடுக்கலாம் ப 
த்தியம் அரையுப்பு அரைப்புளி முருங்கைப்பிஞ்சு கத்திரிப்பிஞ்சு சே 
ர்த்துக்கொள்ளவும் - எ - று . 

காடிநீர் பேதி . 
சித்தியாக்காடி நீர் பேதி கேளும் 

சேர்த்திடுவாய் முத்தெண்ணை அன்னகாடி 
பத்திரீயபுளித்தமோ ரிவைகள் மூன்றும் 

பார்த்து மேசமநிடைபா சேர்த்துக்கொண்டு 
உத்தமனேபடியரிக்கா லுள்ளேகொள்ளு 

ஒரு நாழி தான் பொறுத்துச் சொல்லக்கேளு 
சித்தமுடன் நீராகரத்தி லவணமிட்டு 

சாப்பிடவே பேதியது ஜாடும்பாரே . 
( இ - ள் ) முத்தெண்ணை அன்னகாடி புளித்த மோர் இவை மூன்றும் 
சமமாமச் சேர்த்து அரிக்கால்படி யுள்ள தாய் குடித்து சற்றுநேரம் 
பொறுத்து நீராகாரத்தில் உம்புகரிக்கப்போட்டு ஒருகுவளை சாப்பிட 
பேதியாகும் பத்தியமில்லை - எ - று . 

பித்ததேகத்திற்கு நீராகாரபேதி . 
சிவதைவேர்புரசைவித்து இவைகள் ரெண்டும் 

சேர்த்துக்கொள் வகைக்குகால்பலம தாக 
இவைரெண்டும்பாலில் வேக அவித்தெடுத்து 
இந்துப்புப் பலமரிக்கால் கூடச்சேறு 


மூன்றாம் பாகம் . 


ப 


பட கட்ட 


- 


கவனமதாய் உலர்த்தி சூரணித்துக்கொண்டு 

கனிக்காகவாழாக்கு நீர :: கரத்தில் 
உவர்ப்பாகலவணமிட்டுத் தூளைப்போட்டு 

உண்டிடவேபேதியது வாகுப்பாரே . 
( இ - ள் ) சிவதைவேரும் புரசைவித்தும் வகைக்கு பலம்காலாகயெ 
டுத்து பாலில் வேகவைத்து யெடுத்து உலர்த்தி சூரணஞ்செய்து வை 
த்துக்கொண்டு அதில் இந்துப்பு அரிக்கால்பலம்கலந்து பிறகு ரு 

ஆ 
ழாக்கு நீராகரத்தில் உப்பு சரிக்கப் போட்டு மேற்படி தூளையும் அதில் 
போட்டு சாப்பிடவும் பேதியாகும் பகலில் சூப்புசாதம் அல்லது மிள 
குநீர் சாதம் சாப்பிடவும் - எ - று . 

வயற்றிலுள்ளகிமீரிபூச்சுவிழபேதிமுரை . 
முருங்கைவேர் எலிச்செவியுந் திருபலாதி 

மூன்றுமேயோரிடையாய் நிறுத்தெடுத்து 
நுருங்கவேதானிடித்து பெடுத்துக்கொண்டு 

நேராக அரை படிகான் சலத்தில்போட்டு 
குருங்கவே மூன்று பங்கு சுண்டாக்காச்சி 

குழவிகட்குசங்களவு யீந்தால்போதும் 
பெருங்கவே பெரியோர்கள் வாழக்குண்ண 

பொல்லாதகிமிரியது விழுகும் பாரே . 
( இ - ள் ) முருங்கைவேறும் யெலிச் செவியும் திருபலாதியும் இவை 
களை நரிக்கி கியாழஞ்செய்து குழந்தைகட்கு சங்களவு கொடுக்க கிமி 
ரிவிழும் பெரியவர்களுக்கு அழாக்குகொடுக்கவும் அரைபடி சலம் வை 
த்து ஆழாக்கு யிரக்கவேண்டும் மிளகு நீர்சாதம் சாப்பிடவும் பத்திம 
மில்லை - எ - று . 

நாக்குப்பூச்சிவிழ பேதிமுரை. 
புரசைவித்து பேய்பீர்க்கன் பெரண்டையோடு 

புகழான வோமமுடன் யிவைநாலுந்தான 
நிரையாகவகைக்கு வொரு பலம தூக்கு 

நீறரைப்படிய கனிவ் பிடித்துப்போட்டு 
குரையவேநாலிலொன்றாம் வற்றக்காச்சி 

குடித்திடுவாய் மூன்றுநாள் காலை நீ தான் 
வரையுமொருநாக்குப்பூச்சி வர்தேவீழும் 

வகுத்தயிச்சாபத்தியத்தை வரிந்துவுண்ணே . 
( இ - ள் ) ஓமம் புரசலிரை பேய்பிற்கு பிரண்டை இவை நான்கும் 
வகைச்கு பலம் வொன்றா பெடுத்து இடித்து அரைப்படி சலம வை 
த்து இடித்த தூளை சலத்தில் போட்டு அடுப்பேற்றி நாலிலொன்றாக 


ச 


வையித்திய திரவுகோல் . 


வற்றக்காச்சி மூன்றுநாள் காலையில் சாப்பிட நாக்குப்பூச்சிகள் பந்து 
பந்தாய் வந்து விழும் இச்சர்பத்தியமாயிருக்கவேண்டும்.- எ - று . 

குழந்தைகட்கு மலசலகட்டுக்கு பேதிமுரை. 
இலைக்கள்ளி வேப்பம்பட்டை இவைகள் ரெண்டு 

எடுத்துக்கொள் வகைக்கு பலமஞ்சதாகும் 
நலமாக மிளகு சுக்கு கடுக்காயுள்ளி 

நாலுவெவ்வேர் ஒண்ணேகால் பலமே தூக்கு 
குலமாக ரவியுலர்த்தி யிடித்தெடுத்து 

கொற்றவனே சீலையிலே வடித்துக்கேளு 
முலைப்பாலில் காசிடை. தரன் குழவிக்கீய்ய 

மூண்டதோர் மலசலங்கள் வெளியதாமே . 
( இ - ள் . ) இலைக்கள்ளி வேப்பம்பட்டை இவை வகைக்குபலம் - ரு 
யாகக்கொள்ளவும் மிளகு உள்ளி சுக்கு கடுக்காம் இவை வகைக்கு 
பலம் -கவ லாகபெடு இந்த சு -தினுசும் வெப்பலில் உலர்த்தி யிடித்து 
வஸ்திரகாயஞ்செய்து வைத்துக்கொண்டு குழந்தைகளின் பலமரிந்து 
முலைப்பாலில் அல்லது வென்னீரிலாவது ஒருகாசுயிடை கொடுக்க மல 
சலக்கட்டு வெளியாம் . எ - று . 

பேதிகட்டுதரீக்கு அமிர்தசஞ்சீவி லிங்கக்கழம்பு . 
வங்காரம் ஜாதிலிங்கம் ரெண்டுபங்கு 

வாமணக்கன்பறுப்பதிலே நாலுபங்கு 
பொங்கமுடன்வாளம்யெட்டுப் பங்கு சேர்த்து 

புகழாகயிவைகளெல்லாஞ் சுற்றி செய்து 
தங்கவேகுண்டுமணிப்பிரமாணந்தான் 

தான் கொடுக்க சளிர்நீரில் பேதியாகும் 
அங்கனவேவென்னீரில் தான்கொடுக்க 

ஆகாதுபேதியென்று வரிந்து கொள்ளே . 
( இ - ள் . ) ஜாதிலிங்கம் வங்காரம் இவைவகைக்கு யிடைரெண்டா 
கவும் ஆமணக்கன்பருப்பு நாலிடையாகவும் நேர்வாளம் யெடை எட் 
டாகவும் இவைகளையெல்லாஞ் சுத்திசெய்து அரைத்துவைத்துக் கொ 
ண்டு குண்டுமணிப்பிரமாணம் யெடுத்து குளிர்ந்த நீரில் கொடுக்க பே 
தியாகும் வென்னீரில் கொடுக்க பேதிகட்டும் . எ - று . 

விரோசனப்பேதிமுரை , 
வெள்ளைக்காக்காணாப்வேர் திப்பிலியும் 
விராகனிடைவகைக்கு வொன்றாக சேறு 


1 


மூன்றாம் பாகம் 


கொள்ளவேமிளகதுவோ விராகன் றெண்டு 

கூட்டியேயிவைமூன்றுஞ் சொல்லக்கேளு 
விள்ளவே தண்ணீர்விட் டரைத்துக் கொண்டு 

விராகனிடைகுளிர்ந்த நீர் தன்னி லுண்ண 
கள்ளமிலாபேதியது வாகுமப்பா 

கண்டுக்கொளிச்சாபத்திய மென்று தானே . 
( இ - ள் . ) வெள்ளைக்காக்கணாம் வேர் திப்பிலி இவைரெண்டும் re 
கைக்கு விராகனிடை - ர - மிளகு விராகன் இரண்டு இம் மூன்றுங் .. 
ட்டி ஜலம் விட்டு அரைத்து விராகனிடை பெடுத்து சலத்தில் கலக்கி 
அண்ணபேதியாகும் பத்தியம் இச்சாபத்தியம் - எ - று .. 

சண்பகப்புமாத்திரைபேதிமுரை. 
சண்பகம்யேலமுடன் வவுங்கம் கோஷ்டம் 

சரியானகடுகுரோ கணியோடைந்தும் 
பண்பாகவகைக்கது தான் விராகனொன்று 

பகருமொருசுத்திசெய்த தேர்வாளங்கேள் 
இன் பமுடன்விராகனைந்துக் கூடச்சேர்த்து 

இசைவாகவென்னீர் விட் டரைத்துக் கேளு 
தன்மையுடன் அரைக்சழஞ்சு உருண்டை செய்து 

தான் கொடுக்கதேனிலே தான் பேதியாமே 
( இ - ள் . ) செண்பகமும் - யேலம் - லவுங்கம் - கோஷ்டம் கடுகுரோக 
ணி இவையைந்தும் வகைக்கு ஒருவிராகனிடை சேர்த்துகூட சுத்தி 
செய்த நேர்வாளம் விராகனிடை யைத்துக்கூட்டி 

வென்னீர்விட்ட 
ரைத்து அரைகழஞ்சுப்பிரமாணம் உருண்டை செய்து வைத்துக் 

காண்டு தேனிலாவது சுக்கு கியாழத்திலாவது ஒருமாத்திரை கொ 
டுக்க பேதியாகும் முள குநீர்சாதம் சாப்பிடவும் முருங்கை கத்திரிபி 
ஞ்சு சேர்க்கவும் - எ - று . 

தித்திப்புசுகபேதி குழம்புமுரை, 
ஓபஞ்சுக்குமிளகுட னே இவைகள் மூன்றும் 

உத்தமரீன விராகனிடை வகைக் கோவொன்று 
சேமமாம்ரஸ்தாளி பழமோபத்து 

சேரப்பா தீராக்ஷி பழம்பலபேயஞ்சி 
சோமப்பாகடுகுரோகணி பலமோமூன்று 

சுத்திசெய்தநேர்வாளம் பலரீமாவஞ்சி 
ஆமப்பாகடுசெண்ணை பலந்த னொன்று 
ஆவின்னெப்பலன்றெண்டு சேர்த்துகேளே 


சா 


வையித்திய திரவு கோல் . 


கா 


( இ - ள் ) ஓமர் - சுக்கு - மிளகு இவை மூன்றும் வகைக்கு விராகனி 
டைஒன்று ரஸ்த்தாளிப்பழம்--- தீராவிப்பழம் பலம் - ரு -கடுகுரோ 
கணிபலம் மூன்று சுத்திசெய்த கேர்வாளம் பலம் - ரு - கடுகெண்ணைபல 
ம் ஒன்று ஆவின் நெய் பலம் ரெண்டுசேரும் -- எ - று . 
சேர்த்து மேயத்தோடு புதியத்தேனாய் 

சிக்கெனவேபலமைந்து கூடவிட்டு 
நேர்த்தியாக்கல்வமிட்டு நாலு: சாமம் 

நன் ( கவரைத்ததனை வழித்தெடுத்து 
பற்று போகாகல்ஜாடி தனிலேவைத்து 

காசிடைகான் அப்பத்தில் குழவிக்கீய 
வார்த்திடவேசுகபேதி யதிகமானால் 

வசம்புசுட்டுவென்னீரில் குழைத்துயீயே . 
( இ - ள் ) புதியகேனாய் ஐந்து பலம் ஊற்றி கல்வத்தில்யிட்டுநாலு 
சாமம் நன்றாய் அரைத்து வழித் கெடுத்து காற்றுபோகாமல் யிருக்கி 
ன்ற கல்ஜாடியில் இந்ந்தமருந்தைபோட்டு வைத்துக்கொண்டு குழந் 
தைகளுக்கு காசியிடையெடுத்து அப்பத்தில் கடவிகொடுக்க யிளப்பி 
ல்லாமல் சுகபேதியாகும் அப்படியேகியதிகமானால் வசம்பை 
வென்னீரில் குழைக்துக்கொடு பேதிநிற்கும் பத்தியம் இச்ச 
மாக யிருக்க வேண்டும் . எ - று . 


சுகபேதியெண்ணைமுறை . 
முருங்கைப்பட்டை மூக்கரனைச் சாரைவேரும் 

முதலாசயீருள்ளி இவைகள் மூன்றும் 
நெருங்கவேசமனிடைாயய் நிறுத்தெடுத்து 

நேராக தட்டியதில் சாருவாங்கு 
தருங்கவே முக்தெண்ணை சமனாய்ச் சேர்த்து 

தான்காச்சிசிருகரண்டியுண்ணக்கேளு 
சிரங்கோடு மலபந்தம் சேராதோடும் 

சித்தியென்றேபிச்சா பத்தியத்தைக்காரே. 
( இ - ள் . ) முருங்கைப்பட்டை மூக்கரணைச்சாரைவேர் யீருள்னி 
இவைகள் மூன்றுஞ் சமனிடையாக நிருத்தியிடித்து சார்பிழிந்து 
அந்தச்சாரளவு விளக்கெண்ணை விட்டு அடுப்பிலேற்றி காச்சி யிரைக் 
கவைத்துக்கொண்டு ஒருகரண்டி வீதங்கொடுக்க பேதியாகும் கரப்ப 
ன் சிரங்கு இவைகள் தீரும் இச்சாபத்திபமாக யிருக்க வேண்டும்எ - று 

கியாழபேதிமுரை . 
நிலாவிரை - கடுக்கா - சடுகுரோகணி - சுக்கு - மிளகு- இந்த - ரு 
சையும் வகைக்கு அரைபலமாக யெடுக்து - கரிக்கி மூன்றழாக்கு சல 
த்தில் நரிக்கி பதைப்போட்டு அடுப்பிலேற்றி காச்சி முக்ககாலாமாக் 
குக்கு பிறக்கி இந்துப்பு - தேபலம் போட்டு சாப்பிடபேதியாகும்பத் 
தியமில்லை 


மூன்றாம் பாகம் . 


சீதபேதிகட்டும் முனா. 
பசறைக்சீரையிடித்து ஆழாக்குச்சார் பிழிந்து பனவெல்லம் இ 
ரண்டுபலம் போட்டு யிப்படி மூன்றுநாள்சாப்பிடவும் பேதிகட்டும் மீ 
ன்கருவ ! டு நீக்கவும் , 

சீதபேதிக்குவேறுமுரை. 
கையால் ஒருபிடி மிளகெடுத்து உழக்கு பெருமை தயிர் கொண் 
டுவந்து மிளகை : தில்போட்டு இராமுழுதும் ஊறவைத்து காலையில்மி 
ளகையெடுத்து மைபே வரைத்து ஒரு கோப்பையில் போட்டு கால்ப 
லம் நெய்விட்டு குழம்பாய்கலக்கி மெழுகுபோல் செய்து சீனிசர்க்தி 
ரை இரண்பெலம் போட்டு காலைமாலை மூன்றுநாள்சாப்பிட சீதபேக 
நிற்கும் 

பேதிக்கு யெண்ணை முறை . 
சுக்கு -பாக்கு -சித்தரத்தை - மிளகு இவை நான்கும் வகைக்கு 
பலம் ஒன்றாகவும் கடுகுரோகணி பலம் அரையாகும் இந்திப்பு அரை 
பலமும் கடுக்காய் இரண்டு பலமும் ஆக இந்த யேழுதினிசையும் நரிக் 
கிகியாழமிட்டு காலாழாக்கு சலத்திர்க்கு பிருத்து அத்துடன் சித்தாம 
ணக்கெண்ணை ஒருபலம் விட்டு சாப்பிடவும் பேதியாகும் யிச்சாபத்தி 
யம் , 

இராத்திரி பேதிக்க. 
வாளம் பூசம் ரசபஸ்பம் இவை மூன்றும் வகைக்கு பலங்காலா 
க வாங்கி கல்வத்தில்யிட்டு க - பிடி சாதம் போட்டு அரைத்து மிளகு பிர 
மாணம் மாத்திரைகள் செய்து நிழலுலர்த்தி வைத்துக் கொள்ளவும் இ 
ராத்திரியில் சாதம் சாப்பிட்டு படுக்கும்போது கொஞ்சம் சாதத்தில் 
முழுமாத்திரையாக திரேகத்திற்கு தக்கினவாமஒன்று அல்லது இ 
ரண்டுமாத்திரை வைத்து முழுங்கி விடவும் மூன்றாவது ஜா மமுதல் 
பேதியாகும் திரேகத்திற்கு அலிப்பிராது காலையில் சூப்புசாதம் சாப் 
பிடவும் ரசபஸ்பம் செய்ய சாத்தியப்படரவிட்டால் மருந்து கடையில் 
கால்மல் என்று கேட்டால் கொடுப்பார்கள் . 

பேதிக்குகாசிகட்டிமாத் திரை. 
காசுக்கட்டி வராகனிடை சு தேன்விட்டு க ஜாமம் அரைத்து 
குண்டுமணிப்பிரமாணம் மாத்திரைசெய்து வைத்துக்கொள்ளவும் அ 
னுபானம் க மாத்திரையை பொடித்து வாயில் போட்டு கொஞ் 
சம் ஜலங்குடிக்கவும் பேதியாகும் வயற்றுவலி வாந்தி கடினமானபே 


அ 


வை பித்திய திரவு கோல் . 


TH 


திகண்டால் எலுமிச்சம்பழஞ்சார் குடிக்கதிற்கும் அல்லது குளிர்ந்தஜ 
லத்தில் குளித்துவிட்டு மோர்சாதஞ் சாப்பிட நிற்கும் மாலையில் மிளகு 
கியாழம் சாப்பிடவும் . 

வாலைபேதிக்குளிகை . 
மிளகு வராக நிடை - ரு வாளம் வராக திடை ரு சுக்கு ஓமம் ரோ 
கணி ஆமை ஓடு கோஷ்டம் வகைக்கு வராகநிடை வைகளொ 
லாங் கல்வத்திலிட்டு பழஞ்சார் விட்டு அரைத்து மிள குப்பிரமாணம் 
மாத்திரை செய்து வைத்துக் கொள்ளவும் க மாத்திரையை முலைப்பா 
லில் இழைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க பேதியாகும் சன்னிசுரம் 
சீதசுரம் தீரும் அதிக பேதியானால் வென்னீர்சாதங் கொடுக்கவும் . 

பூவரசன்பேதி . 
உண்ணுநீ புரசைவித்து ஆவின் பாலில் உரிதியுடன் அரைத்துண் 
எபேதியாகும் . சண்ணுமடாநோயெல்லாந் திருந்திரேகம் சவுக்கிய 
மாம் சண்டாளக்கிறிமிசாகும் நண்ணுகின்றகிறிமிசாகும் , . நண்ணுகி 
ன்றகிறிமிசாக யின்னமொன்று நவிவ்கொன்றை மரத்துடைய கொ 
ழுந்துவாங்கி , வண்ணமுடனுப்பில்லாத விழ்த்தேயுண்ண மற்றானாள் 
கூண்டோடே விழும்பாரே . 

( இ - ள் .) புரசன்வித்து பலங்வ யெடுத்து அம்மியிலாவது கல்வ 
த்திலாவது வைத்து அரைத்து ஆழாக்கு பசும்பாலில்கலக்கி சாப்பிட 
பேதியாகும் வயற்றிலுள்ள கிரியிபூச்சுகள சாகும் அன்று பிரவில் சர 
க்கொண்ணை மறத்தினுடைய யிலையில் கொழுந்தாகக்கொண்டு வந்து 
உப்புசேர்க்காமல் அவிழ்தது திண்ண மற்றானாள் காலையில் மலத்தி 
னோடு கூண்டாகவந்து விழும் -- எ - று . 

துவரைபேதி , 
வீழுமடாது வரையுடபேதிகேளு மிதமாகநற்றுவரை வேகவை 
த்து , ஆழுமந்தது வரைநீக்கி ஜெலத்தைவாங்கி அப்பனே கரும்புவெ 
ல்லமதிலேபோட்டு , சூழுமந்தது வரைதான் வெல்ல நீரைசோறாமலு 
ண்டுவரபேதியாகும் , தாழுகின் றதுவரையி லே மிளகு போட்டு தண் 
ணீர்போல்காச்சிபகல்சாத முன்னே . 

( இ- ள் . ) முழுதுவரை ஆழாக்கு கொண்டுவந்து மூன்று ஆழாக் 
குஜலம்வைத்து ஆழாக்குசெலத்திற்கு யிறைக்கி நெல்லவெல்லம் அ 
ரைபலம் போட்டு ரசம்வைத்து சாதம்சாப்பிடவும் -- எ - று . 

மூன்றாம்பாகம் முற்றிற்று . 


னி நான்காம்பாகம் , கலவியாதிக்கும் மாத்திரைவகுப்பு . 


கடவுள் துணை . 
பதினெண்சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய 
வைத்திய 
தய தர 

வு கோல் . 


நான்காம் பாகம். 
சகல வியாதிக்கும் மாத்திரைமுரைகள் . 

கலி - விருத்தம் . 
நான்காப்பகம் நவறெப்புவியினில் 
பங்காய்மாத்திரைப் பரணிவரைத்திட 
நீங்க பாலெந்தன் நாவிற்குடி புகும் 
ஓங்காரியுமை யருள்சுதனகாப்பரா. 

முகவுரை - விருத்தம் . 
சித்தறவர் மருமமதாய்ச் சொன்ன . நூலை 

ஜெபத்தோர்க் தெளிவாக வேண்டுமென்று 
உத்தமனே பதினெண்பர் நூல் திரட்டி 

உண்மையென் றவனுபோசங் கண்டு தானும் 
பத்திய தாய்பன் டி தரேயின் நூல் தேடி 

பர் மீது மாத்திரைகள் செய்யுயாற்கம் 
சித்கபகாய்செஞ்சி யேகாய் பரந்தான் 
செப்பினேன் முதயாய் செய்துபாரே . 

நூன் முக விருத்தம் . 


ஜன்னிமுதலானதக்கும் ஆனந்த பயிரவிமாத்திரை . 
கெந்தகம்காவிக்கிழங்கு ஜாதிலிங்கம் 

கிருபையுடன் வெங்காரஞ் சூதஞ்சேறு 
தொந்தமுள்ள மனோசீலை யிவைகளாரும் 

தோண வெவலகக்குவிரா நிடையேவாங்கி 
அந்தமுள்ள யெலிமிச்சன் பழஞ்சார்விட்டு 

அரைத்துசிறுப.பரளவு யாத்ரை செய்து 
பந்தமரும்முலைப்பாலில் ஜன்னிக்குண்ண 

பறக்குபடாசுரத்திர்க்கு இஞ்சிச்சாரே . 
( இ - ள் .) நாவிக்கிழங்கு கெந்தகம் சுகம் ஜாதிலிங்கம். மனோசீலை 
வெண்காரம் இந்ததினுக்கள் சும் வகைக்கி விராசனிடை க - ன்று 


உ 


வைத்திய திரவுகோல் . 


வாங்கி யெலிமிச்சன்பழஞ்சாற்றில் இரண்டுஜாமம் அரைத்து சிறு 
பயரளவு மாத்திரைசெய்திவைத்துக் கொள்ளவும் ஜன்னிக்கிமுலைப் 
பாலில் கொடுக்கவும் குளிர் காச்சலுக்கு இஞ்சிச்சாற்றில் கொடுக்க 
தீரும் இச்சாபத்தியம் . 

குழந்தைகள் விடாதகழிச்சலுக்கு கட்டுவாதிமாத்திரை . 
வ - ம் ஜாதிக்காய் ஜாபத்ரி அதிவிடையம் அபினி யிந்த நாலு 
தினுசும் வகைக்கு விராகநிடை 2. 2 - யாக நிறுத்தெடுத்து நல்லெ 
ண்ணையில்தோய்த்து 2 - ஜாமம் அரைத்து பண விடையாக உருண் 
டைசெய்து முலைப்பாலில் கொடுக்கவும் நாளைக்கி காலை மாலை 
மூன்று தடவையும் கொடுக்க போதினிற்கும் . 

கிராணிகழிச்சலுக்கு. 
ஜாதிக்காயபினியொரு லவங்கங்கிராம்பு 

சரியான அதிவிடையம் சுக்கோடாறும் 
ஓதியேவகைக்குவொண் ணேகால்விராகன் 

இடையாக நிறுத்தெடுத்து யியம்பக்கேளு 
மா தளம்பிஞ்சிரெண்டில் பெள்ளெண்ணைவார்த்து 

மரவாமல்கறிக்கி முன் தினுசுஞ்சேர்த்து 
ஆதியென்ற தயிர்வார்த்து அரைத்தெடுத்து 

அருந்துவாய்சுண்டக்காயளவுதானே . 
(இ - ள் . ) அயினி வெங்கம் ஜாதிக்காய் அதிவிடையம் கிராம்பு 
சுக்கு வகைக்கு - கவ - விராகனிடையாக யெடுத்து மாதளம்பிஞ்சி 
யிரண்டு எண்ணைவார்த்து கரிக்கி மேற்படி தினுசுகளுங்கூட்டி தயி 
ர்வார்த்து அரைத்து சுண்டக்காய்பிரமாணம் உருண்டை செய்து தயி 
ரில் மூன்று நாள் கொடுக்கத்தீரும் இச்சாபத்தியம் . 

மாந்தகழிச்சலுக்குமாத்தினா. 
வ - ம்.ஜாதிலிங்கம் விராக நிடை ச திப்பிலி விராகநிடை க - அவி 
- ன்பால்விட்டு ஒருஜாம மரைத்து பயரளவு மாத்திரை செய்து சீசா 
வில் வைத்துக்கொள்ளவும் ( அனுபானம் ) கரசனாங்கண்ணி மிளகு 
நாயுரிவிவேர் பிரண்டைவேர் வசம்பு இந்த டு தினுசும்சாம்பலாக்கி 
கருஞ்சீரகம் வெடிக்க விட்டு கொஞ்சியிலையை சிவக்சுவருத்துஉழக்கு 
சலம் விட்டு சுக்கு தட்டிபோட்டு ஆழாக்குகியாழமாக காச்சியிரைக்கி 
ஒருபாலடை கியாழத்திர்க்கு ஒருமாத்திரை யிழைத்துக் கொடுக்க 
மாந்தக்கழிச்சல் நிர்க்கும் . 


நான்காம் பாகம் . 


க 
. 


வெள்ளைக்குமாத்திரை. 
ரசக 
சகற்பூரமொடு ரசசெந்தூரம் 
வெவ்வேராய்விராக நிடை ஐந்துகொள்ளு 
சரியாககெந்தகந்தான் விராகன் கூட்டு 

சங்கங்குப்பிசாற்றிலொரு ஜாமமாட்டி 
வசமாகபணவிடைதான் குளிகை செய்து 

வரிந்தியேவொருமாத்ரை சுக்கு தூளில் 
நிசமாகமுன்றுநாள் காலையுண்ணு 

நிலைவிட்டுவோடுமடா தீராவெள்ளை . 
( இ - ள் .) ரசகற்பூரம் விராக கிடை டு ரசசெந்தூரம் விராகதி 
டை டு கெந்தகம் விராக நிடை க இந்தமூன்றும் கல்வத்திலிட்டு சங் 
கங்குப்பிசாற்றிநால் க ஜாமமரைத்து பணவிடைபிரமாணம் குளிகை 
செய்து சுக்குத் தூள் ஒருசிட்டிகையில் ஒருமாத்திரைவைத்து காலை 
யில் கொடுக்கவும் கூட நாள் கொடுக்க தீராவெள்ளை மேகப்பிடிப்பு தீரு 
ம் இச்சாபத்தியம் , 

தாபசுரத்திற்குமாத்திரை. 
அரிதாரம்விராகனது மூன்ரேயாகும் 

அதனோடுரசம்வொன்று கெந்திரெண்டாம் 
சரியானமனோசீலை விராகணொண்ணு 

ஜாதிலிங்கமைர்தோடு வெங்காரமாறு 
நிரையானகடுகுரோ கணிதாநேழு 

நேர்வாளபெட்டுடனே நாபிவொண்ணு 
குரையா 

ரயா மல்பழஞ்சார்விட் டரைத்துக்குன்றி 
கோரியே மாத்திரை நீ செய்துலர்த்தே . 
( இ - ள் . ) ரசம் விராகநிடை க கெந்தி விராக நிடை 2. அரிதா 
மம் விராக ரிடை ஈ . மனோசீலை விராகநிடை க ஜாதிலிங்கம் வியாக 
நீடை ந வெண்காரம் விராகநிடை சு கடுகுரோகணி விராகநிடை 
எ சுத்திசெய்த நேர்வாளம் விராக டை அ நாபி விராகரிடை. க 
இவையெல்லாம் பெலுமிச்சம்பழஞ்சார்விட்டரைத்து குன்றிப் பிற 
யாணம் மாத்திரை செய்து நிழலில்உலர்த்தி வைத்துக்கொள்ளலம் 
யிஞ்சிச்சாற்றில் கொடுக்க வேண்டியது இச்சாபத்தியம் . 

லவுங்காதிமாத்திரை . 
கேளப்பாவாளமுடன் எவங்கந்தாலும் 
கண்மணியேவகைக்குவிரா நிடை தாகொன்று 


வைத்திய திரவு கோல் . 


இவைகளை 


கேளப்பாவங்காரம் பூசம் லிங்கம் 

கருக்த கவிராகதொன்று சேர்த்துக்கொள்ளு 
கேளப்பயழஞார்விட் டறைத்து குன்றி 

கணக்க ! கயாத்திரைதான் செய்துலர்த்தி 
கேளப்பா இஞ்சிசாற்றில் சுறத்திற்குண்ணு 

கெடிதிசெய்யும் ஜலுப்புக்கோ முலைப்பால்தேனே . 
( இ - ள் . ) லவுங்கம் வாளம் இவை ரெண்டும் வகைக்குவிர கடை 
க பூரம் விங்கம வங்காரம் இந்த மூன்றும் வகைக்கு விசாக திடை 
இவகளை கலவத்திலிட்டு பெலுமிச்சம்பழம் சார்விட்டு உ 
ஜாமம் 
ரைத்து குண்டுமணிபிரமாணம மாத்திரை செய்து குழலிலுலர்த்தி 
வைத்துக்கொண்டு சுரத்திக்கு இஞ்சிசுரசத்தில் கொடுக்கவும் ஜலுப் 
புமுதலானதாக்கு தன் அல்லது முலைப்பாலில் சாப்பிடதீரும் . 

இராஜபூபதிமாத்திரை. 
வ - ம் உலாந்தலிங்கம் நெல்லிகெந்தகம் வெக்காரம் வாரைசம் 
நாபி டனேசீலை சுக்கு திப்பிலி மிளகு ஏலரிசி இவையெல்லாம் வ 
கைக்கி விரகன்டை க 

கலவ கதிலிட்டு இஞ்சிச் சாற்றிலொ 
றுஜாமரைத்து மிளகளவு பாத்தினா செய்து வைக்கவு ... அனுபான 
மமுலைப்பால் தேன் திருகடுகு சூபணம் இஞ்சி ஈரம் இதில் ( ஈ ) மா 
த்திரை கொடுக்க சகலசுரமும் தோஷமும் தீரும் கடுப்பத்தியமாக யி 
ருக்கவேண்டும் . 

சுரங்கள் ஐன்னிக்குவைரவானந்தக்குளிகை . 
சுக்கோடு மிளகுதிப்பிலி வெங்காரந்தான் 

சேர்த்துக்கொள் ராம்கு ! பி தெல்லிகெந்தம் 
பக்குவயாய்ஜாதிலிங்கம் இவைகளெட்டும் 

பகுத்து மேவகைக்கு விரா திடை தாகொன்று 
சிச்கனவே பழஞ்சார்விட் டரைத்து கொண்டு 
செய்யப்பா உன் 

உளுந்தளவு மாத்திரைதான 
நிக்வேசுத்தியொடு வனுபானங்கள் 

நிகழ்த்தியவாசகத்தில் கண்டுவுண்ணே . 
இ - ள் . சுக்கு திப்பிலி மிளகு வெங்காரம் ரசம் நாபி நெல்லி 
கெந்தசம் ஜ ! திலிங்கம் இவைகளை கிரமப்படி சுத்திசெய்து க- விரா 
கனிடையாக திருத்தெடுத்து யெலும் மிச்சல் பழஞ் சார்விட்டு அரை 
த்து உளுந்துப்பிரமாணம் மாத்திரை செய்து சீசாவில் வைத்துக்கொ 
ள்ளவும் அனுப் : னம் இஞ்சிசுரசம் தேன் முலைப்பால் பஞ்சமூலக்கி 
யாழம் இவைகளில் எதிலனும் க யாத்திரை பிழைத்துக் கொடுக் 
கவும் நோய்க்கு தக்கவாரு யோசித்து இரண்டு வேளை கொடுத்தாலு 
ங்கொடுக்கலாம் சன்னிசுரம் சிலேற்பனம் திரும் கற்பு புளிப்பு மாங்கி 
ஷம் நீக்கவும் , 


நான்காம் பாகம் . 


ஜீவரஞ்ஜீவிக்குளிசை . 
வ - ம் .-- சுக்கு திப்பிலி கடுக்காய் தான்றிக்காய் வசம் புசித்திரை 
மூலம் வே பட்டை சீந்திர்கிழங்கு சேராங்கொட்டை வாய்விளங்கம் 
நாபி இவைகளை சமனிடையாக தூக்கிகல்வத்தில்யிட்டு கே 

கோசலம்விட் 
டரைத்து குண்டுமணி பிரமாணம் மாத்திரை செய்து நீழலுலர்த்திபுட்ட 
டியில் போட்டுவைத்துக் கொள்ளளம் இதற்கு அனுபானம் அஜிரண 
த்திற்கு க மாத்திரை வாந்தி பேதிக்கு 2 - மாத்திரை பாம்பின் விஷத் 
திற்கு கூ - மாத்திரை சன்னி பாதத்திற்கு நான்கு மாத்திரையாக தி 
ரேக திடமரிந்து இஞ்சி சாற்றிலிடவும் . 

மகாபோகக்குளிகை . 
வ !-ம் . தங்கரேக்கு விராகதிடை ( + ) கள்: தூரிவிராகதிடை ( க ) 
கோரோ ஜூன விராக நடை ( எ ) பச்சைகர்பூசம் விராதரிடை ( ரு ) 
குங்குமப்பூவிராக நிடை ( ரு ) மயில் சே : ஜனம் விராகைெட ( க ) படி 
காரசுன்னம் விராகரிடை ( 2 ) இவைகளை பிசுரமூலிரசத்தால் அரை 
த்து மிளகுபிரமாணம் பாத்திரைசெய்து நிழலுலர்த்தி வைத்துக்கொ 
ண்டு இரவில் புளிநீக்கி போஜனஞ்செய்தபிறகு ( க ) மாத்திரை சாப் 
பிட்டு ( ந ) பலம்பசும்பால் சாப்பிடவும் போகத்திற்கு முயலுங்கால் 
அதிகஉல்லாசமும் மனக்களிப்பும் சகலசீதள சுறசன்னிகளும் நீங்கும் . 

பூபதி மாத்திரை . 
வ - ம்.- நாபி சுக்கு சூதம் திப்பிலி தாரம் மிளகு கெந்தி காயம் 
வைகள் சமனிடையாகச் சேர்த்து சித்திரமூலக்கியாழத்தில் ( எ ) நா 
ள் அரைத்து மிளகுப்பிரமாணம் மாத்திரைசெய்து தேன் அல்லது 
இஞ்சிசுரசத்திலிட ஜன்னிசுரதோஷம் வாதம் வாய்வு குன்மம் நாவ 
ரட்சி சயகாசம் மேகம் இவைகள் தீரும் . 

கஸ்தூரி மாத்திரை , 
வ - ம் . கள் தூரி குங்குபப்பூ கோரோஜனை பச்சைகர்பூரம் எவுங் 
கம் வால்மிளகு ஏலக்காய் கற்பூரம் ஜாதிக்காய் ஜாபத்திரி மிளகு திப் 
பிலி மேற்கண்டதினுசுகள் கஸ்தூரிமாத்திரம் ( 2 ) விராகரிடை மற் 
றதினுசுகளெல்லாம் வகைக்கி ( க ) விராகனிடையாக வாங்கி லவுங்க 
க்கியாழத்தில் அரைத்து சிருபயறு பிரமாணம்மாத்திரை செய்து நிழ 
லுலர்த்தி புட்டியில் போட்டுவைத்துக் கொள்ளவும் தோஷம் நாவர 
V ஜலுப்பு தலை பாரம் இதுகளுக்கு முலைப்பாலிலிட தீரும் இச்சாபத் 
தியம் . 


வைத்திய திரவு கோல் . 


திசைமுகக் குளிகை . 
வ - ம் . பச்சை கற்பூரம் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் வகைக்குவி 
மாகனிடை ( உ ) இதற்குசரியில்டவாளம் சேர்த்து குமரிச்சார்விட் 
டரைக்கவும் உளுந்துப்பிரமாணம் மாத்திரைசெய்து நிழலுலர்த்தி சீ 
சாவில்வைக்கவும் ( அனுப னம் ) சக்கரையில் ( 5 ) மாத்திரை கொடு 
க்கபேதியாகும் சும்திற்கும் இச்சாபத்தியம் . 

விருத்தம் . 
சுரங்களுக்கும் ஜன்னிக்கும் மாத்திரை . 
போமென்றசருவ பெல்லாந்தீரப் புகலுகிறேனானந்த மாத் 
திரைதான் , தாமென்றதிரிகடுகு தாரம் இந்து தனியான வாளமொடு 
நாவிலிங்கம் , லேமென்ற சமனெடை தான் கல்வத்திட்டுவெள்ளுளளி 
த்தமிலமு ... னிஞ்சிச்ச றும் , ஆமென்ற ஏழநாள் மயனம் போல ஆட்டி 
யேகுன் றியள வண்டைசெய்யே , 

இதுவுமது . 
செய்தவுண்டை கிழலுலர்த்திச் செப்பிவிட்டுச் சிறப்பான நெற் 
புடத்தி லிட்டுவாங்கு , கொய்தமுள்ள விசிச்சார் தேனி லூட்டு தொ 
லையாதஜன்னிபதின் மூன்று மோடும் மெய்தலுறு மூவேழுதேஷமெ 
ங்கே முளையான பதினெட்டுச்சுரமுமெங்கே , ஐதவண்டவாதமெண்ப 
துவுமெங்கே அதில் பிறந்த நோபெல்லா மெங்கேபோச்சே . 

பிள்ளைகள் சகலகழிச்சலுக்கும் உருண்டை . 
வ - ம் . ஜாதிக்காய் ஜாபத்ரி லவங்கம் ஏலம் அதிமதுரம் அதிவி 
டையம் அபினி கஞ்சா குரோசானி கோரக்கிழங்கு வெந்தபம் சீரக 
ம்சிறுநாகப்பு புளியாரை காட்டாத்திப்பு மாதளம்பிஞ்சு பாழைப்பு 
இவையெல்லாம் சமமாகசேர்த்து பிடித்து பிட்டவியலாக அவித்தெ 
டுத்து வாழைப்பு சாற்றிலாவது பாதளம்பழம் சாற்றிலாவது அறை 
த்து மிளகு போல் உருண்டை செய்து நிழலுலர்த்தி வைத்துக்கொ 
ண்டு ஒருமாத்திரையை பொடித்து சக்கரையில் கலந்து கொடுக்கவும் 
இப்படி அந்தி சந்தி கொடுக்க நீங்கும் . 

சகலசுரத்திப் குமாத்திரை. 
வம் . ஆடுதிண்ணப்பாளை வேரை நிழலுலர்த்தி கருவாய்ப்பட் 
டைசமன் கூட்டி பொடித்து வஸ்திரகாயஞ்செய்து எலுமிச்சம் பழரசு 
தாலாட்டி பரித்துக் கொட்டை பிரமாணம் மாத்திரை செய்து இஞ் 
சிக ரசம் தேன் இதுகளில் கொடுக்க நீங்கும். 


நான்காம் பாகம். 


ஆபாதரெணங்களுக்கு மொலாம் . 
வ - ம் . லிங்கம் பூரம் முதார்சிங்கு தினுசுக்கு வ பலம் கொண்டு 
வந்து கலவத்திலிட்டு மை போல்பொடி செய்து வைக்கவும் படிகாரம் 
காலேயரிக்கா பலம் ஒரேகட்டி பாய் கொண்டு வந்து கட்டைநெறுப்பி 
ல்வைத்து பொங்கினபிரகு சூரணத்துடன்வைத்து னான்கையுமை 
போலரைத்து பசும்வெண்ணை ஒருபலத்தில் கலந்து குழப்பி ஒரு பர் 
ணியில் வழித்துக்கொள்ளவும் கடுக்கா காசிகட்டி தினுசு ஒன்றுக்கு 
கால்பலம் கொண்டு வந்து பிடித்து ஒருபாத்திரத்தில் ஒருபடி தண் 
ணீர்விட்டு யிந்த தூளை கொட்டிக்காச்சி அரைபடி ஜலத்திற்கு பிரக்கி 
ரெணத்தை கழுவி துணியால் துடைத்துவிட்டு யிந்தமுலானை போ 
டவும் ஆராதரணமாரும் . 


பல்லுனேயிக்கிபொடி . 


பரந்துபோம் பல்லுநோய் பல்லுக்குத்தல் 

பல்புழுகுரெத்தம் விழல் யிவைகளெல்லாம் 
யெருக்கயிலைபழுப்பு தனை அரைத்து கொண்டு 

யிரண்டுபுரைகந்தைசுத்தி சாணிபூசி 
சிறுக்கவே புடம் போட்டு சூரணமாக்கி 

சிக்கெனவோருபடியும் பெருக்கம் பாலால் 
தருக்கித்துபில்லை கட்டி ஒட்டில்வைத்து 

தட்டாமல்மூன்ரெறுவால் புடத்தைப்போடே . 
போடுமூன்றாம் புடமும் போண்டுக்கொண்டு 

பத்திரமாய் அகாதவேரே வைத்துக்கொண்டு 
தேடவேமுடக்கத்தான் சமூலத்தோடே 

தேரினதாய்கடுக்காயுங் சுக்காங்கல்லு 
கூடவேகரிவோலள் பட்டைதுத்தம் 

கூட்டியைந்தும் வோரிடையாயிடித்து தூளாய் . 
ஜாடுவாய்ஜலம் விட்டு மை போலாட்டு 
சாந்து போவான பின்பு பில்லை தட்டே . 


பில்லை தட்டிவெய்யலிலே உலர்த்திகொண்டு 

பின்னெடுந் து ஒருவாட்டி யாலேசுட்டு 
சொல்லிவைத்த பெருக்கன்சூரணத்தினோடே 

சேர்த்திரண்டும் ஒன்றாகக்கலந்துகொண்டு 
பல்லுக்கு அந்திசந்தி யெட்டுநாள் தான் 

பால்மாராடல் துலக்கி வந்ரீதயானால் 
தொல்லையந்தபல்லிலுள்ள நோய்களெல்லாம் 
துஷ்டதெ றேவுன்னைவிட்டு வோடும்பாரே . 


அ 


வையித்திய திரவு கோல் . 


( இ - ள் .) எருக்கம்பழுப்பு – பது, கொண்டுவந்து கல்வத்திலி 
ட்டு கட்டியாய்நெகிழ அரைத்தது . உண்டை செய்து துணியால் ரெண்டு 
புரைசுத்தி சாணிபைப்பூசி வெய்யலில் காயவைத்து காய்ந்தபிரகு 
காடை புடம்போட்டு தணித்தபிரகு துணியை பிரித்தெடுத்துவிட்டு ஒ 
ருபாத்திரத்தில் பெருக்கம்பாலை கொண்டு வந்து அம்மியில் சூரணத் 
தைவைத்து பாலை விட்டு நெகிழ அரைத்து பில்லை தட்டி வெய்யலில் 
காயவைத்து பானை வோட்டை பிரண்டுபில்லை நரிக்கி ஒரு பில்லையின் 
பேரில் மருந்தைவைத்து மற்றொரூபில்லை மேல்மூடி மூணுவரட்டிபி 
ல்புடம் போட்டு சூரணத்தை ஒரு டப்பியில் வைக்கவும் . 

முடக்கத் 
தான்வேர்சமூலம் ரு பலம் கடுக்க தோல் ரு பலம் கரிவேலம்பட்டை 
ரு பலம் மயில்துத்தம் உ . பலம் பிதுகளை டைபோலரைத்து லேசாக 
பில்லை தட்டி வெய்யலில் காயவைத்து ஒரு வாட்டியில் சுட்டு எருக் 
கம்பழுப்பு சூரணத்துடன் சேர்த்து காலை மாலை பல்தேய்க்கவும் பல் 
னோப் பல்லில்ரத்தம் வருதல் பல்லில் புழுவிழுதல் பல் சொத்தை வி 
ழாமை தந்த வியாதிகளுக்கு சஞ்சீவியென்றரியவும் . 

சாதாரணபல்லுப்பொடி 
பாப்பாரமுள்ளியெனுங்கண்டங்கத்தரி 
பாண்டத்திலிட்டு கரிக்கியெடுத்ததை 
ராப்பகல் நித்தந் துலக்கியேவந்திடில் 
ராவணன் போலேபடிந்திடும்உண்மையே . 

( இ - ள் . ) கண்டங்கத்திரிக்காய் முத்தின தாயும் பழுத்ததாயும் 
ஒருவீசைகொண்டுவந்து வெய்யலில்காயப்போட்டு காய்ந்தபிரகு ஒரு 
சட்டியை அடுப்பில்வைத்து காய்ந்தகாயை சட்டியில்வாரிப்போட்டு 
வருத்து சாம்பலானபிரகு ஒருபாத்தியத்தில் வைத்துக்கொண்டுகாலை 
ஒருசிட்டிகையெடுத்து பல்து எக்கவும் பல்லில் பூச்சி சேராது பல்லுக் 
குரிதியாம் . 

கலிக்கம் . 


வ - ம் பெருங்காயம் திப்பிலி மிளகு வெள்ளுள்ளி கிறாம்பு இ 
வைசமனிடையா யெடுத்து கல்வத்திலிட்டு வெத்திலைச்சார் குப்ப 
மேனிச்சார் வெள்ளைசாரணைசார்விட்டு ஒருஜா மமரைத்து நிழலுலர் 
த்தா யுலர்த்திவைத்துக்கொண்டு முலைப்பாலில் உரைத்து கண்ணிலிட 
ஜன்னி முதலானதும் நீங்கும் . 

நான்காம்பாகம் - முற்றிற்று . 


* இனி - ஐந்தாம் பாகம் சூரவைதட்பு . 


2 


கடவுள் துணை , 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய . 


வையித்திய திரவுகோல் . 


ஐந்தாமபாகம் சூரணமுரைகள் . 

விருத்தம் . 
பூரணமாகயிந்த புவிதனிலுள்ளோரெல்லாம் 
சூரணமுரைகடன்னை சுருக்கமாயரிந்துகொள்ள 
நாரணன்பருகோணாதி நற்றமிழ்க்குதவி செய்ய 
வாரண முகத்தோனெங்கள். வைங்கரன்காப்புத்தானே . 

முகவுரை - விருத்தம் . 
கரனோடயன் மாலுஞ் சத்திகாற்க 
சர்வவயிரும்படைக்கும் பிரமங்காற்க 
பொங்கமுடன்வையிதிய திரவுகோலில் 

புகழானயி துஐந்தாம் பாகமப்பா . 
சங்கையிலாசூரணத்தின் முரைகடன்னை 

சாற்றுகிறேன் பண்டிகற்குஞ்சகலபேற்கும் 
இங்கிதமாய்கண்ணுற்றுக் களிக்கவேதான் 
இயம்பினேன் செஞ்கியேகாம்பரந்தானே . 

நூன் மு க வி நீத்தம் . 


சங்கர 


திருகடுகுசூரணம் . 
சுக்குதிப்பிலிமிளகு யிவைகள்முன்றும் 

சரியிடையாய்துக்கியே யுலர்த்திடித்து 
பக்குவமாய்வஸ்த்திரகாயஞ் செய்துக்கொண்டு 

பாலகனேகாலணா யிடைதானப்பா 
சிக்கனலேபனம்வெல்லந் தன்னினுண்ணு 

சீராகபதினஞ்சி நாள் தானப்பா 
துக்கமுரும்வாய் வோடு மாந்தக்கழிச்சல் 

துஷ்டனென்றேஉன்னைவிட்டு வோடும்பாரே 
( இ - ள் . ) சுக்கு திப்பிலி மிளகு சரியிடை தூக்கி உலத்தியிடித்து வ 
ஸ்திரகாயஞ்செய்து சீசாவில் வைத்துக்கொண்டு வேண்டிய போதிகா 
லணாயிடை சூரணத்தை பனவெல்லக் கூட்டி பிசைந்து சாப்பிட 


உ 


டை 


2 யை இலியகட்டியை 
யெ 
வையித்திய திரவுகோல் . 
வு- W- ரு -நாள் கொள்ள வாய்வுமாந்தக்கழிச்சல் முதலானவியாதிகள் 
தீரும் மற்ற மேகாதிபற்பங்களுக்கும் இது அனுபானமென்றறிக- எ - று . 

மேகராஜாங்கசூரணம். 
( வ - ம் .) வெட்டிவேர் சீரகம் லவங்கப்பட்டை ஜர் திக்காய் ஜாபத்தி 
ரி கிராம்பு கோஷ்டம் சொல்லிவற்றல் நிலைப்பணங்கிழங்கு அரேனுகம் 
மூர்திரிப்பழம் பேரீச்சம்பழம் குங்குமம்பூ கோரோஜன சிறுநாகப் 
பூ.தாமரைவளையம் அதின் தாது பச்சைக்கற்பூரம் சந்தனம் திருகடுகு 
அதிமதுரம் ரெத்பொறி அமுக்குராங்கிழங்குகள் சிங்கி தக்கோலம் 
குங்குமப்பட்டை மேற்கூறியதினுசுகளெல்லாம் வகைக்கு பலம் ( 2 ) 
யெடுத்து சூரணித்து வஸ்திரகாயஞ்செய்து மேற்கூரிய சூரணயிடை 
க்கு சீனிசர்க்கரைக்கலந்து வேளையொன்றுக்கு திருகடிகைப்பிரமா 
ணம் ஆவின் வெண்ணெயில் ( க ) மண்டலங்கொள்ளவும் கை கால் யெ 
ரிவு யெலும்புரிக்கி நீர் தாரை வழியாய்மோர்போல் யிரங்கும் கற்பிர 
மியம் நீர் சிரிப்பு கல்லடைப்புநீர்தாரையெரிவு தேகவாட்சி உடல்சுர 
ம் பித்தட்க்ஷயம் தீரும் இச்சாபத்தியம் . 

குங்கிலியச்சூரணம் . 
ங்கிலியம் ஒருபலந்தான் கொண்டுவந்து 
கொற்றவனே ஐந்திளநீர் நீரும்விட்டு 
தங்கவேயிவைரெண்டுங் காச்சியே தான் 
தண்ணிரெல்லாம் 

சுண்டின பின் பிரக்கிகோண்டு 
பொங்கமுடன்கல்வத்திட் டரைத்து தானும் 

புகழாக அரிசியிடை நெய்யிலுண்ண 
தங்குமொருநாபிரெணம் பரந்தேபோகும் 

தானுறைத்தகைமுரையை கண்டு செய்யே 
( இ - ள் . ) வெள்ளைக்குங்கிலியம் ( க ) பலம் கொண்டுவந்து டூ யிள நீ 
ர் உடைத்து சட்டியிலிட்டு குங்கிலியக்கட்டியை அதில் போட்டு அடுப் 
டுத்து கல்வத்திலிட்டுப் பொடித்து சூரணமாக்கி புட்டியில்வைத்துக் 
சொண்டு இரண்டு அரிசியிடை சூரணத்தை வெண்ணை அல்லது நெ 
ய்யில் குழைத்துக் கொடுக்கவும் நாபிரெணம் உலர்ந்து சூடு தணியும் . 

திராஷிப்பழம்சூரணம் , 
( வி - ம் . ) முந்திரிப்பழம் திப்பிலி மூலம் திரிகடுகு செங்கழுநீர்கிழ 
ங்கு வெட்டிவேர் சந்தணம் விலாமிச்சு தக்கோலம் அதிமதுரம் முத் 
தக்காசு வில்வப்பூ ஏலம் மல்லி திருபலை நெற்பொறி பேரிச்சம்பழம் 
பச்சைகற்பூரம் கற்கண்டு இலவங்கப்பத்ரி சிருநாகப்பூ , குகைநீர் இ 
வைகளை யோர்நிரையாக யெடுத்திடித்து சூரணஞ்செய்துக்கொண்டு 
வேளையொன்றுக்கு ( எ ) திருகடிகைப்பிரமாணம் சாப்பிட்டுவர பித் 


ப 


5 பலம் அரிக்கால் இவையாவும் ஒன்றாகப் போட்டு அடுப்பேற்றி 
பெறித்துக்கொண்டிருப்பதுடன் பூவரசன்குச்சியினால் கிளரவும் சக்க 
சூரனை ( 

ஐந்தாம் பாகம். 
தம். கைகால்யெரிவு வயரெரிவு இரத்தபித்தம் சத்தி கிருகிருப்புத்தி 
ரும் பித்தபாண்டு தீரும் இச்சாபத்தியம் . 

குன்மமாருக்கும் உப்புசூரணம் . 
உப்புடனேயெருமைமோர் படிதாதொன்று 

உளவான குமிட்டிச்சார் படிதானாகும் 
செப்புமொரு இந்துப்பு சவுட்டுஉப்பு 

சேர்ப்பாவெடியுப்பு வளையலுப்பு 
தப்பாமல்வகைக்கரிக்கால் ஒன்றாய்போட்டு 

தான் காச்சிபூவரசன் குச்சால்கிண்டு 
இப்படியேகிண்டிவர சக்ரையாகும் 

இரக்கிவிராநிடை . நீராகாரத்திலுண்ணே . 
( இ - ள் .) உப்புபடி ( க ) யெருமைமோர்படி ( க ) வரிகுமட்டிச்சார்ப 
டி ( க ) இந்துப்பு வெடியுப்பு சவுட்டுப்பு வளையலுப்பு இவைகள் வகை 
ரைபோலாகும் சமையத்தில் யிரக்கிவைத்துக்கொள்ளவும் ஒருவிராக 
நிடைஉப்பு வாயில்போட்டுக்கொண்டு நீராகாரம்சாப்பிடவும் வாய்வு 
சோகை காமாலை எரிவு சுவிசை கிரிச்சினம் கெண்டை இவை தீரும் 
இச்சாபத்தியம்குன்மம் ( சா ) க்கும் ஓர்வித்தகுந்தபிரையோகமிது 

துவாம் . 
சீரகச்சூரணம்... 
( வ - ம் . ) சீரகத்தை ச பலம் கொண்டுவந்து இஞ்சிச்சாற்றில் சா நா 
ள் ஊரவைத்து உலர்த்தி அப்பால் மொசுமொசுக்கைசாற்றில் க நாள் 
ஊரவைத்து உலர்த்திக் கொண்டு எலம் திருகடுகு கோஷ்டம் செல்வி 
வற்றல் நெற்பொறி வில்வப்பழம் இவைகள் வகைக்கு விசை ( 2 ) 
க்கரைக்கலந்து வேளையொன்றுக்கு திரிகடுகு பிரமாணம் சாப்பிட்டுவ 
ர பித்தம் அரோசியம் பித்தவாய்வு கிருகிருப்பு ஊஷ்ணம் வாய்நாற் 
றம் வழுவழுப்புத்தீரும் இச்சாபத்தியம் . 

தாளிச்சப்பத்ரிசூாணம் , 
தேடப்பா ஒருபலம் தர்ளிச்சப்பத்திரி 

திருகடுகுதிருபலாதி யேலங்கிராம்பு 
கூடப்பாபத்திரிகை இவைகளெல்லாம் 

குணமாகவகைக்கு அரை பலபே வாங்க 
நாடப்பாசூரணித்து வைத்துக்கொண்டு 


க 


வையித்திய திரவுகோல் . 


காடா 


நலமாகசீனிபலம் மூணுஞ்சேர்த்து 
கோடப்பாதிருகடி.கை கொள்ளுகொள்ளு 

கல்லடப்பு வெள்வெட்டை நீர்கட்டும்போமே 
( இ - ள் . ) தாளிச்சபத்திரி பலம் ( க ) திரிகடுகு திரிபலாதிஏலப் கிரா 
ம்பு பத்திரி வகைக்கு பலம் ( 2 ) வாங்கி சூரணித்து சீனிசர்க்கரை கூ 
பலம் கலந்து திருகடிகைபிரமாணம் சாப்பிட்டுவர மூலக்கடுப்பு ரத்த 
க்கடுப்பு வெள் வெட்டை நீர்கட்டு கல்லடப்புத்தீரும் பத்தியமில்லை 
என்றவாறு , 

பஞ்சலவணச்சூரணம் . 
( வ - ம் . ) பஞ்சலவணம் நவாச்சாரம் சத்திச்சாரம் அசுமதாகம் மர 
மஞ்சள் திப்பிலி திப்பிலிமூலம் மஞ்சள் முள்ளிவேர் கண்டங்கத்திரி 
வேர் கோஷ்டம் முத்தக்காசு சிருதேக்கு கருஞ்சீரகம் நற்சீரகம் கடு 
கு திருபலை அத்தி வாய்விளங்கம் பெருங்காயம் கொடிவேலிவேர் 
அதிவிடையம் 

யம் செவியம் பங்கம் பாளைவேர் பெருமரத்துப்பட் 
டை வெட்ப்பாலையரிசி இவைகளை யோர்நிரையாகபிடித்துச் சூரணஞ் 
செய்து அதற்குப் பாதிசீனிகலந்து நெய்யில் குழைத்து வுண்ணவும் 
அஜீரணபேதி கிராணி வாயூரல் வாந்தி சூலை சீதசுரம் பாண்டு 
லை சுவாசகாசம் க்ஷயம் திமிர்வாய்வு மூலம் இவைகள் தீரும் இச்சா 
பத்தியம் . 

இலைக்கள்ளிவேர்சூரணம் . 
இலைக்கள்ளி வேரின்பட்டை யியல்புடன்உலர்த்தக்கேளு 
கலக்கமொன்றில்லாமல் நீ கருக்கெனசூரணித்து 
நிலைக்கவேகாலைமாலை துட்டிடைதேனிலுண்ண 
விலக்கவேவாய்வுனோடு விஷமுதல் நீங்கும்பாரே, 
( இ - ள் . ) இலைக்கள்ளி.வேர் பட்டையை உலர்த்தியிடித்து சூரணித் 
து வைத்துக்கொண்டு பிரதிதினம் காலை மாலை துட்டிடையெடுத்துதே 
னில்குழைத்து உண்ண வாய்வுயாவுந் தீர்வதுடன் யெலிமுதலான சி 
லவிஷங்கள் தீரும் இச்சாபத்தியம்.- எ - று . 

ராட்சதசூரணம் . 
( வ - ம் . ) இந்துப்பு பொட்டிலுப்பு கல்லுப்பு கரியுப்பு வெடியுப்பு வ 
கைக்குவிராகனிடை ( உ ) வாய்விளங்கம் பலம் ( க ) கருஞ்சீரகம் ப 
லம் ( உ ) ஓமம் பலம் ( 2 ) இவைகளை யெல்லாம் இடித்து சூரணித்து 
வஸ்த்திரகாயஞ்செய்து திருத்து அவ்விடைக்கி சமனிடையாய் இண் 
டம்பட்டை சூரணஞ்சேர்த்து வைத்துக்கொண்டு காலையில் திருகடி 
சூரணம் யெடுத்து தேன் நெய் இதுகளை ரெண்டுங் கலந்து குழைத் 
து சாப்பிடவும் பேகம் ஊஷ்ணம் இவைகள் தீரும் பத்தியம் செங் 
ரைத்தண்டு துவடை நெத்திலி சுரா இன சௌாகும் - எ - று , 


ஐந்தாம் பாகம் . 


ரு 


திப்பிலிசூரணம் , 

. 
திப்பிலியுஞ்சீரகமும் இவைகள் ரெண்டும் 

திரமாகவகைக்குவிரா நிடையெட்டாகும் 
ஒப்பியேநன்றாக உலர்த்திநன்றாய் 

உத்தமனே தானிடித்து வுளவைக்கேளு 
தெப்பெனவேவஸ்த்திரகாயஞ் செய்துக்கொண்டு 

தேடியேதிருகடிகை தேனிலுண்ணு 
அப்போதேபரக்குமடா பெருவீக்கந்தான் 

அனுபோகமுரையிதனை யரிந்துவுண்ணே , 
( இ - ள் . ) திப்பிலி விராகனீடை ( அ ) சீரகம் விரானிடை ( அ ) இ 
வைகள் ரெண்டையும் உலர்த்தி யிடித்து வஸ்த்திரகாயஞ்செய்து வை 
த்துக்கொண்டு வேளை ஒன்றுக்கு திருகடி தேனில்சாப்பிட பெரும்வீ 
க்கம் தீரும் இச்சாபத்தியம் -- எ - று . 

நிலாவரைச்சூரணம் . 
( வ - ம் . ) நிலாவிரைச்சமூலம் சுக்கு மிளகு விளங்கம் ஓமம் வகைக் 
கு பலம் க யெடுத்து ரவிபில்வுலர்த்தி பிடித்து வஸ்த்திரகாயஞ்செய் 
து அத்துடன் சர்க்கரை சமனிடயாகக்கலந்து திருகடிகைப்பிரமாண 
ம் சாப்பிட்டுவர வாய்வு பித்தம் ஊஷ்ணம் பொருமல் கபம் விக்கல 
வாந்தி இவைகள்தீரும் . 

வல்லாரைச் சூரணம். 
( வ - ம் ) வல்லாரையை பாலிலவித்து ரவியில்உலாத்தி வடிந்து எஸ் 
திரகாயஞ்செய்த சூரணத்தில்பலம் க கிராம்பு ஏலம் ஜாதிக்காய் ஜாப 
த்திரி மாசிக்காய் தாளிச்சப்பத்திரி திருபலாதிவகைக்கு பலம் கவெ 
திப்பிப்பொடித்து ஒன்றாய்க்கலந்து சர்க்கரைசமன்கலந்து திருகடிகை 
ப்பிரமாணம் நெய்யில் கொள்ள மேகங் காங்கைமூலச்சூடு உடம்பெ 
ரிவு தீர்ந்து தேகங்குளிரும் . 

சந்தணசீசூரணம் . 


( வ - ம் . ) சந்தனம் கோஷ்டம் நன்னாரிவேர் கடுகுரோகணி சுற் 
பூரம் சீந்திற் சர்க்கரை முத்தக்காசு மஞ்சள் இலுப்பைப்பூ முந்திரி 
ப்பழம் மதுரம் பூலரக்கிழங்கு ஏலம் தாமரைக்கிழங்கு நெய்தற்கிழங் 
கு மரமஞ்சள் விலாமிச்சன் வேர் நெல்லிவற்றல் இவைகளை சூரணித்து 
அதற்குகெர் சர்க்கரைக்கலந்து திருகடிகைப் பிரமாணம் வெண்ணையி 
லாவது ஆவின் பாலிலாவது கொள்ள ரீதம் ரத்தம் விழுதல் வாயால் 
த்தங்கக்கல் முதலானமேகம், உக தீரும் இச்சாபத்தியம் , 


வையித்திய திரவுகோல் . 


கொடிவேலிச்சூரணம் . 


( வ - ம் . ) கொடிவேலி வேர் புங்கம்வேர் ஆபில்லிபப்பட்டை இவைக 
னை பிடித்து சூபணமாக்கி வகைக்குபலம் ( 5 ) கடுக்காய் திப்பிலி கடுகு 
கருஞ்சீரகம் வகைக்குப் பலம் ( 2 ) இவைகளை வெதிப்பி சூரணித்து 
வொன்றாப்கலந்து வேளையொன்றுக்கு திருகடிகைப் பிரமாணம் 
ருமண்டலங்கொள்ள வாதவாய்வுபித்தவாதம் தீரும் இச்சாபத்தியம் . 


மதுராதிச்சூரணம் . 


( வ - ம் . ) அதிமதுரம் கோஷ்டம் அக்கிராகாரம் விலாமிச்சுவேர் தக் 
கோலம் ஏலம் சிருநாகப் , மல்லி கிராம்பு சிருதேக்கு மிளகு திருப 
லை குகைநீர் முத்தக்காசு திப்பிலி லவங்கப்பத்திரி நன்னாரி வேர் பரி 
த்திவிரைபருப்பு நெற்பொரி நற்சீரகம் இவைகள் வகைக்கி விராகனி 
டை ரெண்டு வெதிப்பிபொடித்து தாளிச்சப்பத்திரிச்சூரணம் விராக 
னிடை ( ச ) சீனிபலம் ( 1 ) கூட்டித் திருகடிகைப்பிரமாணம் சாப்பி 
ட்டுவர பித்தம் அரோசிபம் கெஞ்செரிவு கிருகிருப்பு வாந்திதீரும் . 


வஜ்ஜிரவல்லிச்சூரணம் . 


( வ - ம் . ) திருகடுகு திருமலை கல்லுப்பு ஏலம் வெங்கம் சிற்றரத்தை 
திப்பிலி மூலம் கருஞ்சீரகம் நற்சீரகம் பரங்கிப்பட்டை அக்கிராகாரம் 
இந்துப்பு கிராம்பு சாதிக்காய் சாபத்திரி அமுக்குறங்கிழங்கு வகைக் 
கு கழஞ்சு ( ச ) கடுகுரோகணி வெங்காரம் ஓமம் வகைக்கு கழஞ்ஈ 
( 2 ) நவாச்சாரம் கல்மதம்வ கைக்கு கழஞ்சு ( க ) இவைகளையிடித்து 
ச் சூரணஞ்செய்து அதற்கு நிகர் முத்தின பிரண்டைச்சூரணம் பாதியு 
ம் சீனிபாதியுங்கலந்து திருநடிப்பிரமாணம் தேன் நெய் பால் இவை 
களில்கொள்ள கபாலவாயவு குன்மம் தாகம் கபம் பித்தம் ஊஷ்ண 
ம் வெட்டை அபானவாய்வு மூலமாய்வு தீரும் 


கூழ்பாண்டச்சூரணம் . 


( வ - ம் . ) ஒருபெரும் பூசினிக்காயைகீறி குடல் மேற்றோல் நீக்கி அறி 
ந்து பிட்டவியலாக அவித்து பிழிந்து சட்டியிலிட்டு ஆவின் நெய்தெ 
ளித்து சிவக்கவருத்து சூரணத்துடன் கடுக்காய் தான்றிக்காய்திருகடு 
கு அதிமதுரம் ஏலம் லவங்கம் சண்பகப்பூ கல்ப தம் சீரகம்வகை 
கைக்கு 
கழஞ்சி ( க ) வெதுப்பி பொடித்து சூரணத்தையும் ஒன்றாய்கலந்து அ 
தர்க்கு சமனிடை சீனிலத்து பேசுபொன் மூக்கு திரிகடிகைபிரமர 


ஐந்தாம் பாகம் . 


ணங்கொள்ள டேகம் பவுத்திரம் மூலம் மூத்திரப்பாளைகிரிச்சனம்பெ 
ரும்பாடு வெள்ளைக் கடுப்பு மேககாங்கை கல்லடைப்பு நீரடைப்பு இ 
வைகள் நீங்கும் . 


இங்குலாதிர்சூரணப் . 


( வ - ம் . ) பெருங்காயம் வசப்பு சுட்டகரியாதுளப் வேர் ஓமம் மல்லி 
கோஷ்டம் பொன் முசுட்டைவேர் செங்கழுநீர்க்கிழங்கு கொட்டாங் 
கரந்தைசமூலம் கொடிவேலி வேர் பஞ்சலவணம் செவிபம் ஆனைத்தி 
ப்பிலி திரிகடுகு சீரகம் வாய்விளங்கம் குருசாணி ஓயம் கருவேப்பிலை 
ஓர் இறையாகயெடுத்து சூரணித்து திரிகடிகைப்பிரமாணம் வென்னீரி 
ல்கொள்ள அக்கினிமந்தம் வாய்நீரூற்றல் வாந்தி வெள் ஓக்காளம் விக் 
கல் தீரும் யிச்சாபத்தியம் . 


அங்கிணி ரூரனம் . 


( வ - ம் . ) கொடிவேலி வேர் திருக்கு வோமம் சிறுதேக்கு ஆனைத் 
திப்பிலி கோஷ்டம் இந்துப்பு வகைக்குப்பலம் ( க ) காயம்வசம்பு க 

டைகரி வகைக்கு பலம் ( வ ) கடுகுபலம் ( 2 ) ஓர் சிறை பாய் சூரணி 
த்து அதர்க்கு நிகர் சீனிகலந்து திரிகடினகப்பிரமாணம் வெண்ணீரில் 
கொள்ள அசீரணம் மந்தம் பொருமல் கிராணிநீங்கும் . 


மோசீசூரணம் . 


( வ - ம் . ) வெள்ளாட்டு உதரவழி நீரைப்பிசைந்து வருத்திடித்த தூ 
ளைவடிகட்டின சூரணம்பலம் ( 2 ) குங்குமப்பூ கோரோசனம் திப்பிலி 
மூலம் ஓமம் அரத்தைசீரகம் கிராம்பு சுத்திசெய்தமனோசீலை நெர்ப் 
பொரி கோஷ்டம் வகைக்கு கழஞ்சி ( க ) வெதுப்பிப் பொடைத்து 
இருவகைச்சூரணத்தையும் ஒன்றாய்க்கலந்து திரிகடி கைப்பிரபாணம் 
ஆவி நெட்யில் மண்டலங்கொள்ள சிலேத்மநோய் ( கூசு ) ம் தீரும் . 


நிலவாகைச் சூரணம் . 


( வ - ம் . ) நிலவாகைசமூலம் சுக்கு மிளகு விளங்கம் இடம் வதைக்குப் 
பலம் ( க ) ரவியி லுலர்த்தி யிடித்து சர்க்கரைசமன் கலந்து திரிகடிகைப் 
பிரமாணம் சாப்பிட்டுவர வாய்வு பித்தம் ஊஷ்ணம், பொருமல் கபம் 
விக்கல் வாந்தி தீரும் . 


அ 


வையித்திய திரவுகோல் . 


இராஐ அமிர்தாதிச்சூரணம் ,. 
( வ - ம் . ) ஏலம் லவங்கம் அதிமதுரம் நற்சீரகம் மகரப்பூ குறோசா 
ணி ஓமம் வால்மிளகு திப்பிலி வாய்விளங்கம் குங்குமப்பூ சடாமஞ்சி 
கடுகுரோகணி திப்புலி மூலம் நிலைவாகை இவைகளை ஓர்நிரையாய்ச் 
சூரணஞ்செய்து அதர்க்கு நிகர் சீனிகூட்டி திரிகடிகைபிரமாணஞ்சா 
ப்பிட்டுவர கைகாலுளைச்சல் உள்ளுருக்கி எலும்புரிக்கி பிரமியம் கர 
ப்பன் மூலமும் வாத பித்தம் ஊஷ்ணவாய்வு முதலான சகலவாய்வுக் 
தீர்ந்து தீரமுண்டாக்கும் தேகங்குளிரும் . 


பஞ்சலவணச்சூரணம் . 
( வ - ம் .) பஞ்சலவணம் நவாச்சாரம் சத்திச்சாரம் அசமதாகம் மர 
மஞ்சள் திப்பிலிமூலம் மஞ்சள் முள்ளிவேர் கண்டங்கத்திரிவெர்கோ 
ஷ்டம் முத்தக்காசு சிறுதேக்கு கருஞ்சீரகம் நற்சீரகம் கடுகு திரிபலை 
அத்திதிப்பிலி வாய்விளங்கம் பெருங்காயங் கொடிவேலிவேர் அதிவி 
டையம் செவியம் பங்கம்பாளைவேர் பெறுமரத்துப்பட்டை வெட்பா 
லையரிசி இவைகளை ஓரிடையாயெடுத்து பிடித்து சூரணஞ்செய்து அ 
தர்க்குப்பாதி சீனிகலந்து நெய்யிற்கொள்ள அஜீரணபேதி கிராணி 
வாயூரல் வாந்தி சூலை சீதசுரம் பாண்டு காமாலை சுவாசகாசம் ஷயம் 
திமிர்வாய்வு மூலம் இவைகள் தீரும் . 

அஸ்வதெந்திச்சூரணம் . 
( வ - ம் . ) ஆவின்பாலில் அவித்துச்சுத்தி செய்த அமுக்குறாம்வேர் ப 
லம் ( க ) சுக்கு யேலம் குகைநீர் வகைக்குப்பலம் ( க ) கிராம்பு சிரு 
நாகப்பூ பலம் ( உ ) திப்பிலிபலம் ( அ ) மிளகு பலம் ( ச ) இவைகளையி 
டித்துச் சூரணஞ்செய்து சீனிபலம் ( ச ) கூட்டி தேன் யிஞ்சிச்சாற்றி 
ற்கொள்ள மந்தவாய்வு வயற்று வலி ஆரே : சியம் வாதபித்தம் உப்பு 
ஷம் நெஞ்சரிவு வாந்தி சயம் ஈளையிருமல் தீரும் . 

ஐந்தாம்பாகம் - முற்றிற்று . 


* இனி - அறம்பாகம் பற்பவகுப்பு . 


உ . 


கடவுள் தணை . 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய்மலர்ந்தருளிய 
வையித்திய திரவுகோல் . 


ஆறாம் பாகம் பற்பமுரைகள் . 

விருத்தம் , 
கூறும்பற்பங் குறை நூலெலாமாய்ந்து 
சீறுமேசரக் கானவறுபதும் 
தேறநீற்றினஞ் செய்யவே பண்டிதர் 
காறமாமுனி கடியவரைந்ததே , 

முகவுரை - விருத்தம். 
பூரணமாதிருகால முணர்ந்தஞானம் 

புண்ணியதன்னடி பணியுங் கருத்துள்ளோற்கு 
காரணமாம்வையித்திய திரவுகோலை 

காட்டியேயாறாம் பாகங் கழறுதற்கு 
வாரனமாம்சித்தரொடு பாதம் போற்றி 

ரையு மொரு பற்பவகையுலகோர்காண 
சேரணமாங்கைமுரையா யெவருள்செய்யச் 
செஞ்சி யேகாம்பரமும் வெளியிட்டேனே . 

நூன் மு - க விருத்தம். 


வெள்வங்கபட்டம் . - 
வெள்வங்கம்நாலுபலம் யெடுத்துக்கொண்டு 

அரசம்பட்டைதனையிடித்து வரையக்கேளு 
உள்ள படிகாணிபட்டை யதினில் வைத்து 

உத்தமனே வங்க மதை நடி சில்வைத்து 
கள்ளமில்லைசுரிட்டிமண் -சீலைசெய்து 

கணக்காய்முப்பது வரட்டி புடத்தில்வை , 
தெள்ள வேயரைத்து நெய்யில் தேடியுண் ணு 

தீருமொருயிருபத்தோர் போகப் போமே , 
( இ - ள் . ) வென் வெங்கம் நாலு பலம்றுக்கெடுத்து சம்பட் 
டையை பிடித்து கோணிபட்டையில் வைத்து அதின்னடுவில்வங்கத் 


வத்து 


2 


வையித்திய திரவுகோல் 


தைவைத்து சுரிட்டிமண்சீலை கவசஞ்செய்து ( ந .. ) வரட்டியில் புடம் 
போட்டு யெடுத்து கல்வத்தில் அரைத்து சீசாவில்வைத்துக் 

கொள் 
ளவும் இதை நெய்யில் கொடுக்க மேகம் ( உ + ) ந்தீரும் கடுகு கல்லெ 
ண்ணை மீன் பூகினிக்கா ஆகாது எ - று . 

கர்ப்பூரசிலாசத்துப் பேம் 


வ - ம் . சிலாசித்து பலம் ( க ) பொட்டிலுப்பு பலம் ( க ) பொரி 
காரம் பலம் ( உ ) இவைகளை சுண்ணாம்பு தெளிவு நீரில் அறைத்து 
நாளான ரெகு யெடுத்து ச - பில்லைக்கும் வெவ் வேராக சீலைமண் செய் 
து உலர்த்தி fre- வது போட்டியில் புடம்போட பர்பராம் அதையெடுத் 
துசீசாவில்வைத்துக் கொள்ளவும் வெண்ணையிலாவது சீரக்கியாழத்தி 
லாவது கொடுக்க நீர் உடையும் குளிர்த்தியான பதார்த்தம் சேர்க்க 
வும் இச்சாபத்தியம், 

சீமைகல்நாற்பட்பம் . 


ஐந்துபலங்கல் நாறை யிடித்துடைத்து 

அடைத்து மேகுடுவை தனில் பழஞ்சார் விட்டு 
நிந்தையில்லைசார்சுண்ட பழலில்வைகது 

நேராகயி முகா செய்தைந்துநாள் கார் 
பிந்தியே முப்பாநெரிவில் புடத்திற் போட்டு 

பின்னெடுத்து அரைத்து நீ வைத்துகேளு 
தொந்தமாம்வெண்ணையுடன் நெய்யிலுண்ணு 
தொலையுமேமார் கோய்பல் நோயுந்தானே . 


( இ - ள் . ) கல்நார் டு பலம் கொண்டுவந்து துண்டு துண்டாக பொடி 
த்து புதுகுடுவையில் பாட்டு யெலுமிச்சம்பழஞ் சார்விட்டு நிழலில் 
ஊறவைத்து சுண்டின பிறகு இதேபாதிரியாய்டு திறம் ஊரவைத்து 
யெடுத்து கூய - வரட்டியால் புடம் போட்டு பிறகு கல்வத்திலிட்டு அறை 
த்து வைத்துக் கொள்ளவும் நெய் அல்லது வெண்ணையில் கொடுக்க 
பல்நோய் மார்நோய் இருகள் நீரும் சூடு தணியும் இச்சாபத்தியம் பி 
ருக்கவும் . 

பவளபற்பம் . 


வ - ம் . கெட்டிப்பவழம் க - பலம் வங்கி மூசையில்போட்டு அதி 
ள் மேல் வெள்ளை பாஷாணம் அரைபலம் பொடித்து பவழத்தின் மேல் 
போட்டு செப்பு தகடு தட்டி மேல்வாய்மூடி சீலைமண் ஈ - செய்து யடு 
வரட்டியில் புடம் போடவும் ஆரினபிரகு பெடுத்து வெள்ளெறுக்கன் 
பால்விட்டு அறைத்து பில்லைதட்டி காயவைத்து ஒட்டிவிட்டு மேல்மூ 


ஆறாம் பாகம் . 


கூ 


டி.சிலைமண் செய்து ( வாட்டியில் புடம் போட்டெடுத்து கல்வத்தில் 
பொடித்து வைத்துக்கொண்டு ஸ்ரீகள் பிரசவித்த போது காணுகிற அ 
சாத்தியமானசன்னிக்கு அரிசியிடை தேனில் கொடுக்க நீங்கும் இது 
சர்வசன்னிக்குமாகும் இச்சாபத்தியம் . 


லிங்கபற்பம் . 


லிங்கம்பலம்கடலுப் பாழாக்குங்கொண்டு 

நேராகக ருந்துளசி சாற்றிலாட்டி 
லிங்கத்திற்குக்கவசஞ்செய்து சலைசுத்தி 

நவிலு பத்து வறட்டியினால் புடத்தைப் போட 
பொங்க முடன் பற்பயது வ : குமப்பா 

பொல்லாதஜன்னி குளிர் சுரங்களுக்கு 
தங்க வேதேன்சர்க்கரை இஞ்சிசுரசம் 

தனி லுண்ணஜன்னிகுளிர் பரக்கும்பாரே . 
( இ- ள் . ) லிங்கம் க - பலம்பெடுத்து கடலுப்பு ஆழாக்குகொண்டு 
வந்து கருந்துளசிசார்விட்டு அரைத்து மேல்படிலிங்கத்திற்கு கவசஞ் 
செய்து சீலைசுத்திகாயவைத்து -வரட்டியில் புடம் போட்டெடு 

பற்ப 
மாகும் சன்னிதேஷங்களுக்கும் குளி சுரங்களுக்கும் கொடுக்கவும் 
( அனுபானம் ) இஞ்சிசுரசம் தேன்சர்க்கரை இதுகளாகும் . 


படிகா பற்பம் . 


வ - ம் . சிரிய மண் குடுவையில் க - பலம் பசுப வெண்ணையை யிட்டு 
அதின் மத்தியில் ச பலம் படிகாரம் ஒரேகட்டியாக அதிநடியிலி 
ரங்க சொரிகிவைத்து வால்பரம் ஒரு மூடி சீலை ஈ . செய்து டு வரட்டி 
யில் புடம்போடவும் நீர்த்த பஸ்பமாயிருக்கும் அதை வெண்ணையில் 
மிளகுபிடை கொழைத்துக்கொடுக்க மூணுநாள் ஆறுவேளையில் வெ 
ள்ளை நீர்க்கடுப்புயிதுகள் நீங்கும் மூன்று குன்றுமணியிடை முசு 
முசுக்கையிலை மூன்றில் பத்தியாய் அடிக்கி படித்துச் சாப்பிட யிரு 
மல் தீரும் எ - நாள் சாப்பிடவும் தினம் ஒருயிலை அதிகப்படுத்தவும் . 


பலகரைபற்பம் . 


பலகரைதான் மூன்று பலம் நிறுத்தெடுத்து 

பக்குவபடாய்புதுகுடுவை தன்னிலிட்டு 
நலமாகபழஞ்சார்விட் கவசஞ்செய்துதி 
நாட்டியேபத்தெருவில் புட. ததை பாட்டு 


வையித்திய திரவுகோல் . 


வலுவாககல்வத்தில் அரைத்தெடுத்து 

வனுபானம்கெய்தேனில் எரிந்துவண்ண 
பலமான பக்கசூலை பார்தோய்வாயும் 
பதிவிட்டுவோடுமடா பரிக்ஷைபாரே . 


இ - ள்- ) பலகரை கூ - பலம் வாங்கி புதிய குடுவையில்போட்டுஎலு 
மிச்சம்பழஞ்சார்விட்டு கவசஞ்செய்து - வரட்டியில் புடம்போட்டு 
யெடுத்து கல்வத்திலரைத்து வைத்துக்கொள்ளவும் இதை நெய்யில் 
தேனில்கொடுக்க பக்கசூலை மார்நோய் வாய்வு ங்ேகும் கடுகு நல்லெ 
ண்ணை மீன் ஆகாது , 

தங்கபற்பம் . 


வ - ம் . தங்கரேக்கை முள்ளுக்கீரை சாற்றில் மூன்றுநாள் ஊற 
வைத்து ரவி.பிற்காயவைத்து கல்வத்தில்யிட்டு சித்திரைப் பாலாடைச் 
சாற்றில் மைபோல் அரைத்து அகலில்வைத்து மூடி 67- சீலைமண்செ 
ய்து ( 5 ) வரட்டியில் புடம்போட பற்பமாகும் சவுரியிலைச்சார்படி அ 
சிருகசிருத ஒருசட்டியில் விட்டு காயவைத்து திரட்டி மறுத்து அந்த 
யிடைக்கு ஆடாதோடையிலையும் க - பலம் புனுகும் ( உ ) கழஞ்சுமேற் 
படி பற்பமும் சேர்த்து மெழுகு போல் அரைத்து நெல்லிக்காபோல் 
உரிட்டி பெள்ளெண்ணையில் போட்டு அந்திசந்தி ஒவ்வொரு உருண் 
டைவீதம் ( க ) மாதஞ்சாப்பிட்டு மேற்படி யெண்ணையை வார்த்து 
இரண்டுமுரை ஸ்தானஞ்செய்து போகம் நீக்க மாமிஷபதார்த்தமும் 
தள்ளிவைக்க வெண்குட்டமுதலான சகலகு ட்டமுந் தீரும் . 


ரசபற்பம் . 


கொள்ளப்பாரசபோதான் விராகனொன்றை 

கூட்டியேசிவகரந்தை சாற்றிலாட்டி 
விள்ளவேபில்லைசெய்து ஒட்டில்வைத்து 

வேண்டியேமூணுமண் சீலைசெய்து 
கள்ளமிலை கோழிபுடம் போடதிர்க்கும் 

கண்மணியேபனவெல்லந் தன்னிலுண்ண 
துள்ளுமொருகிரந்திமேகம் வெள்ளை தீரும் 
துணையாகயிச்சாபத்திய குருந்துகாரே . 


( இ - ள் .) ரசம் உற - விராகனிடை யெடுத்து சிவகரந்தை சாற்றி 
ல் அரைத்து பில்லை செய்து ரவியிலுலர்த்தி ஓட்டில் வைத்து மேல்வோ 
இமுடி ங - லைமண் செய்து கோழிபுடம்போட நீரும் இதை பனவெல் 
லத்தில் கொடுக்க கிரந்தி மேகம் வெள்ளை தீரும் இச்சாடத்தியம் . 


ஆறாம் பாகம் . 


வெள்ளீப்பர்பர். 


வ - ம் . வெள்ளீயம் - பலம் கொண்டுவந்து யிலை போல் தகடு 
தட்டி . நூலைப்போல்சன்னப்பொடிகளாகத் தரித்து வைத்துக்கொண்டு 
புதிய சடைக்கஞ்சா ஒருபலங் கொண்டுவந்து நெகிழ அரைத்து ஒரு 
வட்டமான ஓட்டுபில்லையில் பாதிவைத்து அதின்மேல் கத்திரித்தபொ 
டிகளை பரப்பி மேலே அரைத்த பில்லை பைவைத்து மேலோடு மூடிசீலை 
மண் கூ செய்து - ய வாட்டில் புடமிட்டு பெடுக்கவும் பற்ப்பமா 
மேகங்களுக்கு வெண்ணை செப்பில் பிரை யோகப்படுத்தலாம் இச்சா 
பத்தியம் , 

மான்கொம்புபப்பம். 
வ - ம் . மான் கொம்பு உவீசைவாங்கி துண்டு துண்டாக நரிக்கி உ 
டைத்து இதையும் அகத்திக்கீரையும் பெரிப்பானையில் போட்டு ( க ) ஜா 
மம் வேகவைத்து பெடுத்து பிறகு நீர்முள்ளியிலையை அரைத்து மே 
ல்கவஈஞ்செய்து சீலைமூடி நிய கை வரட்டியில் புடம் போட பஸ்ப 
மாகும் கல்வத்தில் அரைத்துவைத்துக் கொள்ளவும் நெய்யில் கொடு 
க்க மார்நோய் இடுப்பு நோய் நாவரட்சி வெள்ளை மேகம் இதுகள் தீரு 
ம் இச்சாபத்தியம் . 


ம 


நாகபற்பம். 


வ - ம் . நாகத்தை க பலங்கொண்டுவந்து இலுப்பை நெய்யில் யி 
ருபது தடவை உரிக்கி காய்த்து சுத்திசெய்து உபலம் நாகத்தை உரு 
க்கும் போது கண்விட்டு ஆடையில் சிற்றாமணக்குயிலையை கசக்கி ரு 
அல்லது சு துளி பிழிய சத்தமிடும் மருபடியும் – சு துளிபிழியசத்த 
மடங்கும் துரித்தியை விசையாயூதி மருபடியும் – சு துளிபிழிந்து 
சிற்றாமணக்கன் வேறால் கிண்டிவற மல்லிகைபூவைப்போல் நீரும் அ 
தை அனுபானங்களில்யிட வெள்ளை வெட்டை சிலேத்மம் குன்மம் 
மூஎம் தாதுவிர்த்தியுண்டாம் . 


ஆமையோடுபற்பம் . 


எ - ம் . ஆமையோட்டைநரிக்கி பச்சகோரைக்கிழங்கை யரைத்து 
அதின்மேல் பூசி கவசஞ்செய்து உலர்த்தி டூய பது வரட்டியில் புடம் 
வைக்க பஸ்பமாகும் நெய்யில் கொடுக்க பசிதீபனமுண்டாகும் அஜிர 
ணம் நீங்கும் இச்சாபத்தியம் , 


வையித்திய திரவுகோல் . 


தங்கபற்பம் , 


வ - ம் .-- தங்கரேக்கு விராகநிடை உசுத்திசெய்த சித்தண்டை 
யோடு விராக கிடை க இவ்விரண்டையும் அரைத்து உக்த மணிப்பா 
ல் ரு துளிவிட்டு பிசரிமூசையிலிட்டு ஓடுமூடி சீலைசெய்து ஒருகுண்டு 
சட்டியில் உமிகொட்டி அதின் மத்தியில் வைத்து தீயிடபற்பமாகும் 
காசரோகத்திற்கும் அதிக கொழுமையினால் அடைந்ததாது சேர்வை 
நீங்கும் . 

தாளகபபர் . 

. 
வ - ம் . ஒருபலம் தாளகத்தை பொடியாயிடித்து ஒரு கலயத்தில் 
யிட்டு பெருக்கன் பால் தளரவிட்டு ஒருநாள் சூரிப்புடம் வைத்து யெ 
டுத்து மேலோடு மூடி சீலைமண் செய்து உய வரட்டியில் புடம்போட 
வும்பற்பமாம் தேனில் அரிசியிடை கொடுக்க காச்சல் பிருமல் தீரும் 
அயப்பொடியும் இப்படியே செய்துக் கொள்ளவும் . 


| 


வெள்ளிபம்பசந்தூரம் . 


வ - ம் , சரிகைவெள்ளியை லேச : கதட்டி பழுக்கக்காச்சி பழுபா 
கக்கிழங்குச்சாற்றில் எ தரம் தோய்த்து மூசையில்வைத்து உரிக்கி கண் 
விட்டாடும்போது மகிழம்பு சாற்றைச் சிருக விட்டு ஊதப் பொடியாய் 
போகும் அதை மேற்படி சாற்றாலாட்டி பில்லை தட்டி காயவைத்து மு 
க்காவேளை வேரை மேற்படி சாற்றாலாட்டி மூசையில்வைத்து மூடி எ 
சீலைமண்செய்து நூரு வரட்டியில் புடம்போட நீரும் அதில்பணவி 
டை திப்பிலிலேகியத்தில் கொள்ள சிலேத்துமம் கூக - ம் சூலை தீரும் . 


கைகாலில்பித்தவெடிகண்டால் மருந்து . 


வ - ம் , மறுதம்யிலையை ஒருபிடிகொண்டுவந்து பசும்பால் விட்ட 
ரைத்து பின்னக்காயளவுயெடுத்து கால்படிபசும்பாலில் கரைத்து போ 
ஜனம் செய்தபிரகு சாப்பிடவும் கூடு நாள் சாப்பிட சொஸ்தப்படும் . 


நீரில் இரத்தங்கண்டால் மருந்து . 


வ - ம்.- பச்சரிசி விராலியிலை இரண்டும் சமன் கொண்டு எருமை 
ப்பால்விட்டரைத்து பின்னக்காயளவெடுத்து தேற்றான் வித்து சூர 
ணம் கழற்சிக்காயளவு கலந்து பிசைந்து இருவேளையும் .. நாள்சா 
ப்பிடவும் . 


ஆம்பாகம் . 


எ 


பிள்ளைபெற்றவர்களுக்கு சீழதிரங்கட்டினால் மருந்து . 


சாம 


வ - ம் -- வாழைமரத்தின் குருத்தை கொண்டுவந்து சு 

சுட்டு 
பலாக்கி பனைவெட்டு சமன்போட்டு பிசைந்து பாக்களவாக இருவே 
ளையும் சாப்பிட கூ - ச விசை மலமுங்கழியும் வியாதியும் தீரும் . 

பிள்ளைகள்பல்லில் இரத்தம்வடிதலுக்கு மருந்து . 
வ - ம்- பச்சைநன்னாரி வேரைக் கொண்டுவந்து வென்னீர்விட்ட 
ரைத்து கொட்டைப்பாக்களவு கொடுக்கவும் கநாளைக்கு மூன்று வி 
சையாக காலைஉச்சி மாலை இப்படி நிற்கிறவரையில் கொடுக்கவும் . 


சதையடைப்புக்கு மருந்து . 


வ - ம் - முற்றின கோழியின் குடலிலிருக்கும் சிறுகல்லும் வெள் 
வரி :யிலையும் பூனாகமும் வெல்லமும் வ 5 கக்கு ஒரு கொட்டைப்பாக்க 
ளவு பெடுத்தறைத்து ஆவின் பாலில் கலக்கி கொடுக்கத் தீரும் இப்படி 
ஆறுநாள் கொடுக்கவும் . 


கல்லடைப்புக்கு மருந்து . 


முள்ளிலவம் 


பலம் 


நாவல் கொழுந்து 


பலம் 


வெட் பூலா 


க 


பூலா 


முத்தக்காசு 
முல்லை 
செந்தாமறை 
செங்கழுநீர் 
விராலி 
விலாமிச்சம்வேர் 


85443.8 


நன்னாரி 
சீந்தில் 
சித்தாமுட்டி 
சிறுகீரை 
வெட்டி வேர் 
பொன்னாங்காணி 


84.88988 


க 


க 


நால்படியிளநீரில் போட்டு அரைபடி கியாழமாய் வற்றக்காச்சி 
வடிகட்டி கொடுக்கத் தீரும் . 


ஊஷ்டபேதிக்கு கரியுப்பு . 


வ - ம் -- கம் 

- கரியுப்பு கவ - பலம் துத்திவேர் பட்டை எ பலம் அதி 
ன்சமூலம் 


இதுகளைக் கொண்டு வந்து வேர்பட்டையும் வெவ்வேறாக உர 
லிலிட்.டுபிடித்து பிறகுவிளாங்காய் பிரமாணம் மண் குடுவை கொண்டு 


अ 


வையித்திய திரவு கோல் . 


ச 


| 


வந்து பிடிக்க வேரையும் பிலையையும் ஐந்துபாகமாக்கி ஒருபாகம் வே 
ரில் பதிகுடுலையில் போட்டு பிறகு உப்பை மத்தியில் வைத்து .அ 
தின்பேல் யிலையையும் போட்டு குடுவைமேல் ஒரு ஓட்டுபில்லைமூடி 
சீலையில் மண்கவசம் செய்து கோழிப்பிடம்பட வும் பிப்படி ஐந்து 
புடம்போட்டு யெடுத்து கல்வச் கிட்டு அரைக்க புட்டியில் போட்டு 
வைத்துக் கொள்ளவும் சாப்பிடுகிறதற்கு ஒருவிராசனிடை யெடுத்து 
அப்பட்டமான சேனில் குழைத்து காலை மாலை ஐந்துநாள் சாப்பிட 
வும் தீரும் வியாதி மேகவாய்வு உஷ்ணவாயு எககால்பிடிப்பு அஜீர 
ணம் பித்தம் இவைமுதலான தும் தீரம் . பக்கியம் நல்லெண்ணை க 
டுகு கொள்ளுபருப்பு அவத்திக்கீரை பூசினிக்கா லாகிரி யி.தகள் * 
டாவாம் . 

மதனசஞ்சீவிநெய் . 
திரு + டுகு 

களஞ்சி சிறுநாகப்பூ 

களஞ்சி 
கிராம்பு 

பத்திரி 
வால்மிளகு 

சீரகம் 
தக்கோலம் 
கோரக்கர்மூலி 

அபினி கு 
இவைகளை ஆவின் பாலிலறைத்து முக்காபடி நெய்யில் வேகவை 
த்து நெய்யை வடிகட்டிக்கொண்டு ஒருகரண்டி நெய் சாப்பிடவும் பு 
ளியைத்தள்ளி பாலுஞ்சாதம் சாப்பிட்டு சுகித்தால் இன்பங் கொடுக் 
கும் . 

மேகவாய்வுக்கு பற்பம் . 
சொக்கவெள்ளியாவது ரூபாவெள்ளியாவது காலுரூபாயிவை 
யெடுத்து ஈணாதவாழைமரத்தடியில் சொரிகிவைத்து கரு - காள்பொ 
ருத்து போய்பார்த்தால் சொரிகிவைத்த வெள்ளியின்பேல் முட்டை 
முட்டையாக கிளம்பியிருக்கும் இதை கொண்டுவந்து குப்பைமேனி 
சார்விட்டு - அரைக்துபில்லை தட்டி வெய்யில்வைத்து சாய்ந்த பிறகு ம 
ண் அகலை ரெண்டு கொண்டு வந்து ஒரு அகலில் பில்லையை வைத்து 
ல் ஒரு அகலைமூடி சீலையில் மண்பூசி கவசம் செய்து கைவரட்டியில் 
புடம்போடவும் சுன்னமாகும் அதைகல்வத்திலிட்டு அரைத்து வைத் 
துக்கொண்டு வேளையொன்றுக்கு அரிசியிடை பசும்வெண்ணையில் கு 
ழத்து காலைமாலை ஐந்துநாள் சாப்பிடவும் அரையாப்பு கொறுக்கு 
கைகால் பிடிப்புடன் இருபத்தோர் மேகமும் தீரும் இச்சாத்தியம் . 

ஆறம்பாகம் - முற்றிற்று . 


* இனி - ஏழாம்பாகம் செந்தூரமுரைகள் , 


கடவன் துனை . 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய் மலர்ந்தருளிய 
வையித்திய 

ய திரவுகோல், 


6 


ஏழாம்பாகம் செந்தூரவகுப்பு மெழுகுவகுப்பு . 

பக 

விருத்தம் . 
அந்தமாய்பதி னெண்பேர் நூலாந்துமே 
செந்து வகை செப்பிடபுவியினில் 
தொந்தமாய்பல் லோர்கள்களித்திட 
தந்திமா முகன் தாளினைப்போற்றுவாம் . 

முகவுரை விருத்தம் . 
எத்தனைதான்வாகடங்கள் படித்தபோதும் 

எண்ணறியவித்தைகளைக் கற்றபோதும் 
சுத்கமுடன்வுணர்வதற்கு குருதான் வேண்டும் 

தொண்டு செய்துட்டுத்தாலு மருமம்விள்ளார் 
சித்தியுள்ளவையித்கிய திரவு கோலில் 

திரை யொன்றுமில்லாமல் திரந்துகன்றாய் 
இத்கரை மலனைவோற்கும் வேணுமென்று 
இயம்பினேன் செஞ்சியேகாம்பரந்தானே . 

நூன்முக விருத்தம். 


ராமபாணசெந்தூரம் . 
ரசம்பூரம்லிங்கம் வீரம் ரசசெந்தூரம் 

நெல்லிகெந்தய்யிவைவகைக்கு களஞ்சி தூக்கு 
வசமாகமுலைப்பால்விட்டு நாலுஜாமம் 

அரைத்துரவிகளில்வைக்க செந்தூரமாகும் 
இசைவாகயெடுத்துக்கொண்டு பன வெல்லத்தில் 

ஈந்திடுவாயரிசியிடை யிச்சாபத்தியம் 
விசையானநீரேத்தம் மேகஞ்சன்னி 
வாய்வுவிக்க சமதுவும் வாங்குப்பாரே. 


உ 


வையித்திய திரவுகோல் . 


( இ - ள் ) வீரம் - பூரம் - ரசசெந்தூரம் - லிங்கம் நெல்லிகெந்தம் இவை 
கன் வகைக்கு களஞ்சிவீதம்பெடுத்து முலைப்பாலில் ( ச ) ஜாமம் அரை 
த்து வெய்யவில்வைத்தால் செந்தூரமாகும் யெடுத்துக்கொண்டு பன 
ம் வெல்லத்தில் அரிசியிடைகொடுக்கவும் இச்சாபத்தியம் வாய்வு -விக் 
கம்- சாம் மேகம் - ஜன்னி.-நீரேத்தம்-இவைகள் நீங்கும். - எ - று . 

அன்னபேதி செந்தூரம் . 
அன்னபேதி ய விசாகமிடைவாங்கி புளிச்சதண்ணீரில் வேகவை 
த்து கல்வத்திட்டு ( ரு ) பெலுமிச்சம்பழம் ரசம் விட்டரைத்து பில்லை 
செய்து உலரவைத்து ஓட்டில்வைத்து மேலோ 0 மூடி ஒருசீலைமண் 
செய்து (ய ) வரட்டியில் புடம் போட்டெடுத்து இதை தேனிலிட 
மேகவாய்வு மார்நோய் நீங்கும் பசியுண்டாம் . 


லிங்க செந்தூரம் . 


ஆரி 


சேரப்பாலிங்கம் பலம் நிருத்தெடுத்து 

சித்திரை மூலம் வேர்பட்டை தனை பறுத்து 
சேரப்பாலிங்கமுடன் கவசஞ்செய்து 

சீலைமண் செய்துபத்து வரட்டியாலே 
சேரப்பா புடம் போட செந்தூரமாகும் 

சிக்கெனவே அரிசியிடை தேனிலுண்ணு 
சேரப்பாவாய் வெல்லாம் பரந்து போகும் 

சீராகயிச்சாபத்திய மிருந்துகாரே . 
( இ - ள் . ) முதல்தறமானலிங்கம் ( க ) பலம் நிருத்தெடுத்து சித்திரை 
மூலம் வேர்பட்டையை கொண்டுவந்து அரைத்து மேல்படி லிங்கத்தி 
ற்கு கவசங்கட்டி சீலைமண் செய்து பத்துயெறுவில் புடம்போட்டு 
யபின்யெடுக்க செர் தூரமாம் தேனிலாவது இஞ்சிரசத்திலாவது அரி 
சியிடை கொடுக்கவும் சகலவாய்வுகளையும் கண்டிக்கும் - எ - று . 

திருலோகசெந்தூரம் . 
அயப்பொடியாலம் ( க ) கெந்திபலம் ( 2 ) தங்கப் பொடி விராக 
னிடை ( 2 ) வெள்ளிப் பொடி விராகனிடை ( க ) இவைகளை கல்வத்தி 
லிட்டு கல்சுண்ணாம்புசாரமும் சமனாகக்கூட்டி நல்லஜலத்தில் கரைத்து 
தெளிவுரையெடுத்த அந்தநீரினால் மேற்படிசரக்கை ( ச ) ஜாமமரை 
த்துவுணர்த்தி புதுவோட்டிலிட்டு அடுப்பேற்றி லேசாகவருக்கும் 
போது சிவந்துவரும்பதக்தில் யெடுத்துக்கொண்டு தேனில் பண 
விடை கொடுத்துக்கொண்டுவரவும் சோகை -வெளிறு -ஊதல் - நீறேற் 
றம்- பசி மந்தம வாய்வு - இவைகள் தீர்ந்து ரத்தவிர்த்தியாகும் . 


யிடை 


வை 


யெருவில் புடமிட்டுயெடுக் 

ஏழாம் பாகம் . 

பால்செந்தூரம் . 
சிரியதோர் குடுவைதனில் நெல்லிகெந்தி 

சீராககால்பலந்தான் உள்ளேவைத்து 
அரிபவேபாலைரசங் கீழ்மேலூற்றி 

தெரியவே மூன்றெறிவில் புடத்தைப்போட்டு 
தெளிவாக அரிசியிடைதேனிலுண்ணு 

நிரையானவாய்வுசுரங் காணாதோடும் 
நேராகும் அநுபோகமுரையிதாகும் 
( இ - ள் ) சிரியகுடுவையில் கால்பலம் நெல்லிக்கா கெந்தியை ஒரு 
பலம் பாலை ரசத்துக்கு கீழ்மேலுமிட்டு ஓடுமூடிசிலை செய்து மூன்று 
தீரும் இச்சாபத்தியம் - எ - று . 

கரிவுப்பு செந்தூரம் . 
கரியுப்பை - யெருக்கன்பால் - திருகுகள்ளிப்பால் - தும்பை - கவுரி 
தும்பை- மருதம்பட்டை குமரி - யெலுமிச்சம்பழம் - பொடுதலை 
ளின் சாற்றில் வகைக்கு இரண்டுபுடம்போட செந்தூரமாகும் அதை 
மூன்று பணவிடை தேனிற் கொடுக்ககுன்மம் - உதிரரோகம் - க்ஷயம் 
சூலை - வீக்கம்-வாய்வு -கிராணி- முதலானவை தீரும் . 

யூனானிசெந்தூரம் . 
பூங்காவிபடிகாரம் யிவைகள் ரெண்டும் 

புண்ணியனேவிராகனிடை வகைக்குாெண்டு 
ஓங்கி நீயரைத்து வெண்ணை தன்னிலுண்ணு 
ஒடுமொருவியாதிகளை உரைக்கக்கேளு 
நீங்கு மேபசிமை வெள்ளை ரத்தகாசம் 

மேக வெட்டைஉள்காசல் உஷ்ணவாய்வு 
வாங்குமேநாவரணி யிச்சாபத்தியம் 

வரையுமொருகடுகுநெல் லெண்ணை நீக்கே . 
( இ - ள் ) பூங்காவி பலம் ( உ ) படிகாரம் பலம் ( - ) இவைகளை கல்வ 
த்திலரைத்து வெண்ணையல்லது நெய்யில் சாப்பிடவும் பெரும்பாடு 
வெள்ளை பசிமை ரத்தகாசம் மேகவெட்டை உள்காச்சல் ஊஷ்ண வா 
ய்வு நாக்குவர V. இதுகள் தீரும் இச்சாபத்தியம் கடுகு செல்லெண் 
ணைய் நீக்கவும் . 

சண்டமார்த்தாண்ட செந்துாரம் . 
பூாம் வராக நிடை ( 0 ) லிங்கம் விராக கிடை.. ( 3 ) ரசசெந்தூரம் 
விராக நிடை ( உ ) நெல்லிக்கா கெந்தகம் விராக நிடை ( எ ) இவைகளை 
கல்வத்திலிட்டு முலைப்பால்விட்டு ( அ ) ஜாமம் அரைத்து கோழிமுட் 
டை வெள்ளையம்பிவியால் யெட்டுநாள் அரைத்து பில்லை செய்து 
நிழலுர்த்தி நல்க ஜலம் ( ஈ ) படிக்கொதிக்கக்காச்சிடவதில் யிந்த 


லா 


சய்து 


வல 


O .. 


ம 


து 


ட . 


ள் ( சு ) 

வையித்திய திரவு கோல் . 
பில்லையைப் போட்டு சூ ஆரின பிறகு பெடுத்து உணர்த்தி கல்வத்தில் 
அரைக்கச் செந்தூரமாகும் அரிசிபிரமாணம்கேனில்கெ டுக்க பாரீச 
வாய்வு ஜன்னிதீரும் கடுவு நெல்லெண்ணை தயிர்பால் ஆகாது 

காளமேகசெந்தூரம் . 
பாரப்பாவிர சுனின ... ரசந்தானாறு 

பக்குவமாந்தாளகங்கெந்திலிங்கம் 
சேரப்பாவகைக்கிவிராகணொண்ணு 

சேர்த்துமேகுமரிசாற்றில்ஜாமடாட்டி 
வாரப்பாபழஞ்சாற்றில்ஜாமமாட்டி 

அரைத்து மேபில்லை தட்டிகாய்வைத்து 
காரப்பா அகல்தனிலே மண்சீலைசெய் 

கணக்காகயந்தெருவில்புடஞ்செந்தூரமாமே 
றுப்வகைச்கி ( க ) திடையாகக் கொண்டு 
குமரிசார்விட்டு ( க ) ஜாமம் அறைத்து பழஞ்சார் விட்டு ( க ) ஜாயம் அ 
லைமண் ( ங ) செய்து ( ரு ) யொவில் புடம் போடசெந் தூரமாம் ( அனு 
பானம் ) நெய் - தேன்-வெண்ணை யதுகளில்பணவிடைகொடுக்க - தந்தி 
மேகம் - மது மேகம் - சுக்சில மேகம் கண்ட மாலையிதுகள் தீரும் வியற்று 
கோவிற்கு சக்கரையில் கொடுக்கவும் புளிதள்ள வேண்டியது தோய்திட 
மரித்து ( க ) நாள் அல்லது ( ரு ) நாள் கொடுக்கவும் 

பஞ்சலோக செந்தூரம் . 
தங்கம் வெள்ளி காந்தம் இரும்பு செம்ப இவைகளை ஓர் நிரையாக 
சுத்திசெய்து அதற்கு ( உ ) பங்குகெந்தகம் - சூதகம் ( உ ) பங்குவிரம் 
( வ ) பங்கு கூட்டி-- முப்புச்சுன்னம் -கழஞ்சு ( க )எலுமிச்சம்பழஞ்சாற்றி 
லும் கரிச்சாற்றிலும்வகைக்கி ( ச ) ஜாமம் அரைத்து முழுபுடம்போட 

தூரமாகும் அதின்பணவிடை திருகடுகுசெந்தூரத்தில் வைத்துக் 
தேன் விட்டு மத்தித்து மண்டலங்கொள்ள வாய்வு என்பதும் பித்தம் 
மூலம்சிலேத்தமம் நீங்ரும் . 

சண்டமாருத செந்தூரம் . 
லிங்கம் பூரம் வகைக்கு விராகணிடை ( ஓ ) வீரம் விராகனிடை 
( 2 ) கெந்தி விசாக நீடை க ரசச்செந்தூரம் விராகநிடை ( க ) இவைகளை 
கல்வத்திலிட்டு ( 2 ) ஜாமம் உரைத்து புட்டியில்வைத்துக்கொள்ளவு 
ம் பன வெல்லத்தில் பனிவிடை செந்தூரம்வைத்து சாப்பிடவும் ( ருஎ ) 
நாள்கொள்ளவும். யிச்சாபத்தியம் ஜன்னி ( ய ) வாரம் அ 0 பிலிபவு 
த்திரம் தனுர் வாதம் விரைவாதம் முக்கள் கடுசுகல் கிரந்திபுண் வெடி 
குடை டமாலை பெரும்பாடு அரையாப்பு சிலந்தி யெவ்விதகரமும் 
ரும் . 


ண் 


பலா 


) 


ஏழாம் பாகம் . 


05 


5 


ழ 


பஞ்சபாணசெந்தூரம் . 
சூரத்து கற்பூரம் ஜாதிலிங்கம் மனோசிலை தாளகம் காந்தம் ரசம் 
சங்கப் ஷானம், கெந்தகம் இவைகள்வகைக்கிக பலம்வாங்கிகல்வத் 
திலிட்டு மேனிச்சாற்றினால் கூ ஜாமம் அறைத்து அப்படியே நிழலிலார 
வைத்து மருநாள் . கருப்பு வெத்திலைச்சாற்றால் 

கருப்பு வெத்திலைச்சாற்றால் செம்பருத்திச்சாற் 
றால் வெள்ளருகு சாற்றால் துளசிசாற்றால் வேலிபரித்திசாற்றால் 
பொடுதலை சாற்றாலும் ஒவ்வொருநாளைக்கி ஒவ்வொருசாற்றால் ச ஜா 
மம் குறையாப்லறைத்து ஒரு சட்டியில் கம்பாரு வெத்திலை பரப்பி அ 
றைக்கமறுந் ைஈபில்லை கட்டி அதன் மேல்வைத்து மேல்மூடி.சீலைமண் எ 
செய்து அடுப்பிலேற்றி ஒரேசர் திவிகால் ச ஜாமம்யெரிக்கவும் அடிசட் 
ஒருநாமி ைபெரிக்கபின்யிரக் - ஆரின் பிறகு பெடுக்க செந்தூரமாம் 
புட்டியில் வைத்துக் கொள்ளவும் இஞ்சிதேன் இவைகளில் 2 அரிசியி 
டை கொடுக்கவும் , 

சுரம் சுச ஜன்னி யங . குட்டம் - கிரந்தி தலைசாய்ந்தவாய்வு 
உக வாதம் அய மேகம் 2.க குன்மம் அ கிராணி சு முடக்குசூலை வெ 
டிசூலை கன்னப்புந்து யோனிப்புத்து அண்டப்புத்து கபாலகுட்டம் க 
ண்டம லை குலைநோய் அரிகரப்பான் சொரிகரப்பான் தேமல் குழிவா 

காடைவாழை அழுகண்ணி அறையாப்பு கபாலகுத்தல் கண் 
ணோய் : வுச்கிரம் பிளவை ரிணம் மூலம் காசி.ரோகம் இடுப்பு சூலை இ 
வைபெல்லாந்தரும் இச்சாபத்தியம் நோயின் திடமரிந்து டு எ நாள் 
கொடுக்கவும், மறு பத்தியம் அப்படியே காற்கவும் பிறகுஸ்தானம்செ 
ய்விக்கவும் . 

தாம்பிரசெந்தூரம் . 
சல்லிகாசியை காச்சி யிலை போல் தகடுகளாகத்தட்டி சிவக்கக்காச் 
சி எலிமிச்சம்பழரசத்ரில் யச தடவை காய்ச்சி காய்ச்சி தோய்க்கவும் 
தோய்த்தபிரகு அகத்தி கீறையை அரைத்து உண்டை செய்து ககட் 
டை / த்தைக்குள் சொரி சன்னகோணிப்பட்டையை சேற்றில் பு 
சட்டி . சுவாஞசெய்து இரண்டு முழ ஆழம் அசுவரிகளமுள்ள கெஜபுடத் 
தில் நூருலகவரட்டியில்புடம் போடவும் நா ஐநாளான பிரகு பெடுத்து 
கலவத்திட்டு எருக்கள் பால்விட்ட பைத்துல்லைகள கச்செய்து நிழலி 
ல் உலர்த்தி அவில்வைத்து மேல் -அசல்மூடி சீ ைசவசப் செய்து , அன் 
பதுகைவரட்டியில் புடம் வைக்கவுப்பு: . நாள்பெடுத்து பார்க்க ஊதா 
செந்தூரபாகயிருக்கும் அதைகளைவத்திலிட்டு அறைத்து புட்டியில் 
வைத்துக்கொள்ளவும் அவபானம் கால்படி புளிர்தத் தண்ணீர் 2 
பலம்மிள(3 , போட்டு கூ நாள் ஊரவைத்து நாலாநாள்டெடுத்து வெப் 
யலில் உலர்த்தி சூரனம் செய்து நெய்பழக் பாட்டி 56 தேஎ இஞ்சிரசம் 
பசும்நெய் வசைக்கு க ரூபாயிடைசட்டியில் விட்டு மிளகுகனத்தை 
க் கொட்டி லேக்கிய மாய்கிளரிவைக்கவும் புளியங்கொட்டை பிரயா 
ணம் லேகியத்தில் அரிசியிடை செந்தூரம் வைத்து சாப்பிடவும் வாதசு 
ரம் : மேச.வாய்வு பாரிசவாய்வு கண்டமாலைகிரந்திதிரும்பிச்சாபத்தியம் . 


Site TIT 


கடவுள்துனை. 


ெ 


மழி 


ன் முறைகள். 


R 


ஒற்றைவிறைவாதத்திற்கு மெழுகு . 

லிருத்தம் . 
லிங்கமதுவிராகனிடை ஒண்ணேகால்தான் 

விதமாகமிளகுதான் பலந்தான் வொன்று 
யின்பமுடன்களஞ்சியொன்று பூரம்வாங்கு 

யிசையவேதேன்விட்டு ஒருஜ மந்தான் 
குன்று மணிமெழுகது போல் அரைத்தெடுத்து 

குரையாமல் தூதளங்காய் பிரமாணந்தான் 
விந்தையாய்விருவேளை சாப்பிடத்தான் 

வேண்டாதேவாய்வுள்ள பதார்த்தந்தானே . 
( வ - ம் ) லிங்கம்விராக நிடை ( கவ ) மிளகு பலம் ( க ) பூரம்களஞ்சி 
பலம் கயிவை மூன்றையுந்தேன் விட்டு ஒருஜாரைத்து மெழுகுபதத்தில் 
வைத்துக்கொள்ளவும் தூ தளங்காய் பிரமாணம் யிருவேளை சாப்பிட 
வும் வாய்வுபதார்த்தமாகாது யிச்சாபத்தியம் . 

வீரமெழுகு . 
சுக்கு திப்பிலி மிளகு லிங்கம் வீரம்பூரம்வகைக்குயிரண்டுவித 
நிடை யெடுத்து தேன் விட்டரைத்து பரணியில் வைக்கவும் ( அனுபா 
னம் ) கடலைபிரமாணம் சீனியில் கொடுக்கபேதியாகும் பேதி அதிகப்ப 
ட்டால் மோர்சாதம் கொடுக்கவும்யிஞ்சிரசத்தில் தேனில் கொடுக்கவாத 
த்தை கேட்கும் அன்று சாயரட்சை மிளகு சுக்குகியாழமிட்டு சாப்பி 
டவும் , 

சூதக வாழ்விற்கு மெழுகு . 
வீரம் பூரம்சாரம் படிகாரம் வகைக்குகால்பலமாக திருக்கெடுத்து 
கல்வத்திட்டரைத்துகோழிமுட்டை நாலுடைத்து மேல்தோல் பேர் 
க்கி அம்பிலிச மூலம் உத்தவும் யெலிமிச்சம் பழம் பதினைந்து 


சாசு 


மில 

ஏழாம் பாகம் . 
அருத்துவிளை நீக்கி சார்பிழிந்து சூரியபிடம்வைத்து சுண்டின பிரகெ 
டுத்து அரைத்து வைத்துக்கொள்ளவும் அ இர்பானம் ஒரு வேளைக் 
யம் . 


கோரோஜனமேழ்கு. 
லிங்கம் - பூரம் - சுத்தி செய்தவாளம் - லவுங்கம் விராகனிடை -29 
வீரம் - கோரோஜனம்- கரிமஞ்சள் - ஏலரிசி - சுக்கு வகைக்கு விராகனி 
டை ( க ) யிவையெல்லாம் சூரணிப்பதை சூரணஞ்செய்யவும் சுத்தி 
செய்வதை சுத்திசெய்யவும் யிவையெல்லாம் கலவத்திட்டு உ - பலம் 
பனவெல்லங்கூட்டி அரைத்தெடுக்கவும் உளுந்து பிரமாணம் கருப் 
பன் கட்டியில் கொடுக்க இனாப்பு உப்புஷம் வீக்கம் சகலமானவாய் 
வந்தீரும் . 

கஸ்தூரிமெழுது. 
கோரோசனை குங்குமப்பூமலர் நீக்கிய லவுங்கம் வால்மிளகு 
வகைக்கு விராகணிடை - ச -புனுகு சவ்வாது வகைக்கு விராகனிடை 
வ - ஏலக்கா அரிசி சிருலவுங்கைப்பட்டை வகைக்கு விராகனிடை அ 
கஸ் தூரி விராகனிடை - க - பச்சைகற்பூரம் விராகனிடை - 2 - பிதில் சூர 
ணிப்பதை சூரணஞ்செய்து சகலமும் ஒன்றாய்க்கூட்டி கற்பூரவ சனை 
வெத்திலை ரசத்தாலும் கற்பூரவள்ளிசத்தாலும் தூது வேளைரசத்தா 
லும் தோல்நீங்கிய யிஞ்சிரசத்தாலும் மிளகு கியாழத்தாலும் சித்திர 
மூலவேர் கியாழத்தாலும் மஞ்சள்கரிச்சாலை ரசத்தாலும் தனித்தனி 
யாக ஒவ்வொருஜாமம் அரைத்து நிழலுலர்த்தி சுயமானதேனினால் 
மெழுகுபதமாயரைத்து வைத்துக்கொள்ளவும் பயருபிரமாணம் தே 
னில்சாப்பிட ஜன்னி சீதளம் சுரம் கபரோகம் உப்பிஷம் முகவாத 
ஜன்னி யிருமல் மாரடைப்பு வாதம் யிவ்விதவியாதிகளை நீக்கும். 


தஷ்டத்திற்கு கெந்தகமெழுகு . 


வம். - பருப்பு கெந்தகம் பலம் உ புங்குடுவையில் அடியில் 
சின்ன துவாரம்செய்து இன்னமொருகுடுவையில் பசுந்தயிர்கால்படி 
விட்டு கெந்தகக்குடுவையை தயிர்குடுவையை பூமியில் புதைத்த மேல் 
குடுவையின் மீதில் ) யெருவில் புடமிட கெந்தகம் உருகி தயிர் குடு 
வையில்விழும் மேல்படி கெந்தகத்தை யெடுத்துவைத்துக்கொண்டு 
பூவன் வாழைப்பழம் உடு ஒருபியசட்டியில்போடு கட்டுக்காயை என் 


வை . 


( 5 ) 


. 


கும் பெரிக்கும் 

தேன் 
மு . 
에 
றாய் பொடித்து வஸ்திரகாயஞ் செய்தவள் பலம் கூ பழத்தில் போட் 
டு நன்றாய்கையினால் பிசைந்தால் சலமாகும் நன்றாய் பழகினசட்டி 
யில் மேல்படி பழரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் பிரண்டு தபாவாக 
விட்டு பெட்டி விரகால் சலம்சுண்டுகிர பரியந்தம் பெரித்தால் மெழுகா 
ழுத குண்டுமணிபிரமாணம் கொடுக்கவும் இச்சாபத்தியம் . 

தோஷா அமிர்தமெழுகு , 
ஒமம் பலம் உ லிங்கம் பூரம் வகைக்கு விராகனிடை டு இம்மூ 
ன்றையும் முலைப்பால் விட்டு ச ஜாமமரைத்து பிரகு தேன் அரைபலம் 
துளி துளியாக விட்டு ஒருஜா மமரைத்து பீங்கானில் வைத்துக்கொ 
ண்டு தேனில்வது யிஞ்சிசுரசத்திலாவது கொடுக்க ஜன்னி சுரதோ 
ஷம் தீரும் யிச்சாபத்தியம் சாயாட்சை மிளகு சுக்குகிழாயம் கொடுக் 

வீரம் ஒருபலங் கொண்டுவர்து மெலலியசீலையில் முடிந்து பேடு 
பத்தாத யிளநீர் சம் கொண்டுவந்து உடைத்துபழங்கலை யத்தில்ஏந்தி 
அடுப்பேற்றி அதில் மேல்படி வீரத்தைவிட்டு தொலாந்திரமாகக் 
கட்டியெறிக்கவும் பிரண்டுநாழிகை யெரிந்தான பின்பு கலை பத்தையெ 
குநேராய் தொங்கவிட்டு அடுப்பின்னெருப்பைக்கிளரி அனல்காட்டி 
செருப்பு அவிந்தபிரகு முடியை அவிழ்த்து, மருந்தை ஒருயேனத்தில் 
ப்பால் இஞ்சிசுரசத்தில் கொடுக்கவும் ஜன்னிசுரதோஷம்யாவு தீரும் 
இச்சாபத்தியம் மாலைமிளகுகியாழம் கொடுக்கவும் . 


கவும் . 


வீரமெழுகு . 


மெழுகுவகைகள் - முற்றிற்று . 


Hi FrisaieRRi Ri 


N TI 


கடவுள் துணை 
பதினெண் சித்தர்கள் 

திருவாய் மலர்ந்தருளிய 
வையித் 

ய 

வு 

கோல் , 
* 
எட்டாம் பாகம் லேகியமுரைகள் . 

விநாயகர்துதி 

விருத்தம் . 
பாக்கியமாக நாளும் பல்லோர்கள்களித்துக்கான 
லேக்கியமுறைதானெட்டாம் பாகமாமிதனைக்கூற 
வாக்கினில்குடியாநின்று வருந்தமிழ்ருதவி செய்துக் 
காற்கவேவிநாயகன்றன் கடிமலர்காப்புதானே . 

முகவுரை - விருத்தம் . 
பூட்டினாற்லேகியத்தின் வயதுமார்க்கம் 

பொல்லா தபாவிகட்க்குங் கரிமிகழ்க்குங் 
காட்டினார்வயது தான் திங்களெட்டு 

களிப்புற வேதின்பதுவு மமிர்தமாகும் 
மாட்டினாற்சித்தர்கள் தான் செய்யுமாற்கம் 

மகிமையுடன் மண்டலத்தில் யாற்குங்கிட்ட 
மூட்டினார்வையித்திய திரவு கோலை 
மேதினியில்யேகாம்பரம் வெளியிட்டேனே 

நூன் முக விருத்தம் , 


சுக்குலேகியம் . 
சுக்குபலப் யிருபத்தி யஞ்சி தூக்கி 
- சேரவே படிரெண்டரை ஜலத்தில் போட்டு 
பக்குவமாயெட்டொன்றாக் கியாழமிட்டு 

பனவெல்லம்பலம்ரெடண்றை சரியாய் போடு 
சிக்கெனவே அரைபலந்தான் கரிவேப்பில்லை 

சேர்த்தறிக்கால் படிநெய்யில்கிளறி யுண்ண 
துக்கமுருங்கிராணிமூலம் கடுப்புவீக்கம் 

துடருமொருபால்சோகை மந்தம்போமே. 
-ள் . ) சுக்கு உரு பலம் நிருத்திடித்து வஸ்த்திரகாயஞ்செய்து 
இாெண்டரைபடி தண்ணிரில் கொட்டி யெட்டுக்குஒருபங்காய்கிபாழ 
வடித்து பணவெல்லம் ரெண்டரை பலம் ஓமங் கால்படிகரிவேப்பிலை 
அரைபலம் யிவைகளை பிடித்து வஸ்திரகாயஞ்செய்து இயாழத்தில் 


சர்க்கரைகலந்து 

வையித்திய திரவுகோல் . 
கொட்டி நெய் அரிக்கால்படி விட்டு இவைகளை லேகியமாகக்கிளரி சா 
ப்பிட கிராணி மூலம் வாய்வு அ திசாரம் கடுப்பு ரத்தம் வீக்கம் பாரிசு 
வாய்வு மந்தக புளியேப்பம் தீரும் - எ - று 

கைகால்பிடிப்புக்குலேகியம் . 
ம்.- மாவிலிங்கப் பட்டை சிருகாஞ்சொரி" அமுக்குனாங்கிழங் 
கு கண்டங்கத்திரி பரங்கிப்பட்டை , நீரடிமுத்து ஓரிலைதா மரைவேர். செ 
ப்புநெரிஞ்சவேர் முடக்கத்தான் வேர் தாழம்யிதழ்சாறு பெரண்டை 
வேர் பூனைவணங்கிவேர் மிளகரணைவேர் இவைகள் வகைக்கி பலம் ( க ) 
கோரோசனம் விராகனிடை அரிக்கால் கஸ்தூரி விராகனிடை அரிக் 
கால் ஓமப்பூ விராகனிடை அரிக்கால் இவைகளை சூரணித்து சமநிடை 
ல்லது ( க ) வீசை விளக்கெண்னையில் போட்டு காச்சியும் சாப்பிடலாம் 
அல்லது ( இரு ) பலம் நெய்யில் சூரணத்தைக் கொட்டி அடுப்பேற்றி கி 
ளரிக்கொண்டுவருகையில் கெய்போதாவிட்டால் தேன் போதுமான 
மட்டும் விட்டு கிளரி யிரக்கி வைத்துக்கொண்டுகெச்சக்காய் பிரமாண 
ம் இருபதுநாள் சாப்பிடவும் இச்ச பத்தியம் 


சை 


ம 


Com 


கடுக்காலேகியம் 


இருபத்தியைந்துபலம் கடுக்காய்தன்னை 

இரண்டரைபடிஜலத்தில் போட்டுக்காச்சி 
இருத்துக்கொள்யெட்டொன்றாய் சுண்டவைத்து 

இஞ்சிவோமம் மிளகுசிவதை திப்பிலியும் 
கருத்தரகசுக்குசக்கரை இவைகளெல்லாம் 

கால்பலாய்சூரணித்து கியாழத்திட்டு 
வருத்தமில்லைகால்படி தான் நெய்யும் விட்டு 
வளமாகக்கிளறி புன்னக்காய்போ லுண்ணே . 


( இ - ள் .) கடுக்காபலம் ( உரு ) கொட்டைப் போக்கி சூரணித்து வஸ் 
த்திரகாயஞ்செய்து இரண்டரை படி ஜலத்தில் கொட்டி எட்டொரு 
பங்காய் கியாழம்வடித்து சிவதை.இஞ்சி மிளகு ஓமம் திப்பிலி ச்க்கு 
சர்க்கரை வகைக்கிபலங் கால் சூரணஞ்செய்து மேல்படி கியாழத்தை 
அடுப்பில்வைத்து இந்தச்சூரணத்தைக்கொட்டி: பசும்நெய் கால்படிவி 
ட்டு , லேகியமாய்கிளரி புன்னைக்காயளவுசாப்பிடவும் தீரும் வியாதி அக் 
கினிமந்தம் சூலை மலஜலவாய்வு ஆருந்தீரும் . 


ஊஷணத்திற்குலேகியம் . 


வ - ம் .-- சுக்கு பலம் ( உ ) அரிசிதிப்பிலி பலம் ( க ) திப்பிலியை 
ஒரு குடுவையில்போட்டு கொஞ்சம் உமியைப்போட்டு அது முழுகும் 


ந 


ப 


பிறகுயெடுத்லைபில்லையை வைத்து ( 2 ) நாடி 
முன்போலநெல்லிக்காய் கியாழம்வாங்கி 
உலகுக்கில்வாய் விளக்கத்தனியா 

எட்டாம் பாகம் . 
படியாய் ஜெலம்விட்டு வேகவைத்துயிரக்கி திப்பிலியை எடுத்துக்கொ 
ண்டு சுக்கும்கூடச்சேர்த்து கல்வத்திலிட்டு நெகிழ அரைத்து பில்லை 
தட்டி யெண்ணைவூரியசட்டியை அடுப்பில்வைத்து ரெண்டரைபலம்நெ 

ழிகை 

யெரிக்கவும் 
பிறகுயெடுத்து கல்வத்தில் துவைத்து அரைத்து பில்லை தட்டி மரு 
படியும் நெய்யில் வேகவைக்கவும். இப்படி ஐந்து விசை அரைத்து 
வேகவைத்தெடுக்க யிளகியிருக்கும் லேகியமாகபிசைந்து வைத்துக் 
கொண்டு சுண்டக்காய்பிரமாணம் அந்திசந்தி சாப்பிடவும் இச்சாபத் 
தியம் கடுகு நல்லெண்னை கூடாது ஊஷ்ணந்தீரும் தேகம் தணியும் . 

நெல்லிக்காலேகியம் , 
மிளகுதிப்பிலிசுக்குவோமம் ஏலங்கிராம்பு 
தான் சேருசீரகம் குகை நீர்மதுரம் 
சொன்னவகைகால் பலமாஞ் சர்க்கரை ரெண்டு 

சேர்த்தரிக்கால்படிநெய்யில் லேகியத்தை 
உன்னிதமாம்பாக்களவு கொண்டையானால் 
ஓடுமப்பாகூயங்கிரானி வாய்வுயீளை . 


( இ - ள் . ) நெல்லிக்காய்பலம் ( உரு ) முன்போலகியாழம்வடித்து தி 
ப்பிலி மிளகு சுக்கு ஓமம் கிராம்பு ஏலம் குக்கில் வாய்விளங்கம சீரக 
ம் தனியா குகை நீரு மதுரம் வகைக்கு பலம் ( வ ) சர்க்கரைபலம் ( உ ) 
நெய்படி ( வ ) லேகியம் கிளரி பாக்களவு சாப்பிடவும் மேகம் அஸ்திசுர் 
ம் காய்கல் கிராணி வாய்வு பொருமல் யிருமல் கடியம் ஈளை கிலேர் 
ப்பனந்திரும் . 


கட்டுவாதிலேகியம் . 


வ - ம் - சீமை அதிவிடையம் கடுக்காய்ப்பூ மாசிக்காய் மாதுளம் 
பழந்தோல் ஜாதிக்காய் லவங்கப்பட்டை போஸ் தக்காய் கசகசா மாங் 
கொட்டைப்பருப்பு புளியங்கொட்டைத் தோல் இவைகள் வகைக்கிவி 
ராகனிடை ( க ) அபினி கோரோஜனம் இவைகள்வகைககி விரா 
னிடை ( 2 ) நெல்ல வெல்லம் பலம் ( 2 ) நெய்பலம் ( க ) நெய்யை 
அடுப்பிலேற்றி வெல்லத்தைப்போட்டு இவைரெண்டும் கலந்து பாகு 
ஆகும் போது மேற்படி தினுசுகளை சூரணஞ்செய்து வைத்துக்கொண் 
டிருந்து பாகில் சிருகசிருகபோட்டுகிளரிலேகியம்போல்யிரக்கவும்பெ 
ரியவர்கள் குழந்தைகளுக்கும் ஆகும் சுண்டக்காய்வீதமகாலையில்கொ 
டுக்கவும் ( ந .) வேளையில் சீதக்கழிச்சல் ரெத்தமந்தம் அல்லது . அஜீ , 
ணம் நிற்கும் . 


E 


ம 


வன 


ச 


பலந்தான் வாங்கி 
சூரணித்து 
ஒருசட் 
பசுநெய்வீட்டு அதில் கெஞ்சாவை போட்டு நன்றாய்காச்சி சிட்டிகட்டி 

அடுப்பேன் பாகுபதத்தில் - சூர 
-வையித்திய திரவு கோல் . 

இருமலுக்குலேகியம் . 
மிளகுபலம் நிருத்தெடுத்து சூரணித்து 
உளவாக அடுப்பேற்றி யுருகும்போது 

உத்தமனே கற்கண்டு பலந்தான் போடு 
யிளகவேசூரணத்தை கொட்டி நீதான் 

பிரக்கிடுவாய்லேகியம்போல் பதமாய்கிண்டி 
அளவாக்களர்ச்சிக்காய் வீதங்கொள்ளு 

அகலுமடாயிரும்பலுந்தா னிச்சாபத்தியம் . 
( இ - ள் . ) மிளகுபலம் ( க ) பசும்வெண்ணைபலம் ( க ) சீனாகற்கண்டு 
யைஊற்றி உரிகினவுடன் - மிளகுசூரணம் போட்டு கற்கண்டு போட் 
டு சிவந்துவருமளவுங்கிளரி லேகியமாக்கிவைத்துக்கொண்டு களற்ச் 
சிக்காய் வீதஞ் சாப்பிடவும் இச்சாபத்தியம் -- எ - று . 

மதனகாமேசுரலேகியம் ... 
வ - ம்.-- சுக்கு கிராம்பு திப்பிலி ஏலம் லவங்கப்பட்டை கொத்த , 
மல்லி அசுவகெந்தி தக்கோலம் உளுந்து - திராக்ஷ பெருஞ் சீரகம் 
மிளகு சிருநாகப்பு ஜாதிக்காய் லவங்கப்பத்திரி தாளிச்சப்பத்திரி 
செண்பகப்பூ கசகசா முள்வேலம்பிசினி அபினி அதிமதுரம் வால் 
மிளகு திருபலாதி ஜாபத்திரி கோஷ்டம் கருஞ்சீரகம் கஸ்தூரிமஞ் 
கள் நீர்முள்ளிவைத்து நிலப்பனங்கிழங்கு இவைகள் வகைக்கி அரை 
பலமாகயெடுத்து வருக்கவேண்டியதினுசுகளை வருத்து தூள் செய்து 
வஸ்திரகாயஞ்செய்து வைத்துக்கொண்டு இதற்கு சரியிடையாய் 
கெஞ்சாவை நிருத்தெடுத்து நல்லஜ்ெலத்தில் ( எ ) திரம் கழுவியெடு 
த்து விரைகாம்புமுதலானதும் நீக்கி ( உ ) படி நல்லசலத்தில் ( உ ) படி 
நெய்யை அயசட்டியில் பிழிந்துக்கொண்டு மற்ற செய்யும் கையால் 
நன்றாய்வழித்துக்கொண்டு பசும்பால் உழக்கு சர்க்கரைபலம் ( நய ) 
நெய்யை விட்டு பதமாகக்கிளரி யிரக்கவும் இரவில் புசித்தான் பிறகு 
ஒருகளஞ்சிமுதல் ( ங ) களஞ்சிவரையில் புசிக்கலாம் வீரியம் அதிகரிக் 
கும் திரேகம்சிவந்துவரும் கண் குளிர்ந்து பிரகாசிக்கும் யீளை யிருமல் 
பந்தம் சூலை பழையசுரம் க்ஷயம் இவைகள் நீங்கும் திரேக ஆரோக் 
இயமும் பன திடமுண்டாகும். 


ட 


நுக 


செய் 


கரரக 


தூள் 
எட்டாம் பாகம். 

( ரு 
மிளகுலேகியம் . 
வ - ம் .-- மிளகுபலம் ( உரு ) இரெண்டரைபடி தண்ணீரில் கியாழ 
ம்வைத்து பெட்டுக்கு ஒருபங்காய்சுண்டயிர்க்கி கற்கண்டுரெண்டரை 
பலம் அக்கிராகாரம் சீரகம் கிராம்பு ஏலம் கோஷ்டம் மதுரம்சிருதே 
க்கு வால்விளங்கம் நருக்குமூலம் வகைக்கு ( வ ) பலமாகயெடுத்து சூர 
ணித்து நெய்கால் ஆழாக்கு தேன் அரிக்காலாழாக்கு மேற்படி லேகிய 
த்தில் சூரணத்தைக்கொட்டி நெய் தேன் முதலான தும் விட்டு லேகிய 
மாய்கிண்டி கெச்சக்காய்வீதம் சாப்பிட ( கூசு ) கிலேற்பனமும்சுபங்க 
ள் நீர்தோஷம் சிலவிஷம் மூன்று சுரமும் வாதமுந் தீரும் , 

இந்திரியவலுவிற்தமாணிலேகியம் . 
வ - ம் . - வெள்ளாட்டின் பீஜம் ( ருய ) வாங்கி பொடியாக அரிந்து 
கொண்டு அமுக்குனாங்கிழங்கு பாலம் ( க ) கசகசா திருகடுகு ஓமம்ஜா 
திக்காய் ஜாதிபத்திரி கிராம்பு அதிடிதுரம் கோஷ்டம் அக்கராகாரம்ல 
வங்கப்பட்டை லவங்கப்பத்திரி நீர்முள்ளிவிரை பூனைக்காலிவிரை ஆல 
ன்வித்து அரசன்வித்து சாரைப்பருப்பு பாதம்பருப்பு வகைக்கும்பல 
ம் வ இளம்வருப்பாகவருத்து சூரணஞ்செய்து வைத்துக்கொ 
கெஞ்சா ரெண்டுபலம் யெடுத்துக்கொண்டு நல்லசலத்தில் யேழுதரங் 
கழிவி விரைகாம்புமுதலானதும் நீக்கி உலர்த்தி நெய்யில்வருத்து சூர 
ணஞ்செய்து வைத்துக்கொள்ளவும் பசும்பால் முக்கால்படி அடுப்பி 
ன்மேல் வைத்து சக்கரை ( உய ) பலம் போட்டு பாகுபதத்தில் சூரணங் 
களைகலந்து கொஞ்சங்கொஞ்ச மாய்கிளரிக்கொடுத்துநெய் (உய)பலம் 
தேன் ( ய ) பலம்விட்டு லேகியபாகமாய்கிளரிகிண்டி யிரக்கிக்கொண்டு 
கொட்டபாக்குபிரமாணம் இரவில் புசித்தான பிறகு சாப்பிடவும் , 

மேகம் உக - க்கு லேகியம் . 
வ - ம். - செகப்பு நாயுரிவிவேர் செகப்பு நெரிஞ்சிவேர் கையாந்தக 
ரைவேர் மாவிலிங்கன்வேர் மிளகரணைவேர்சிவன் வேம்பு காட்டுக் 
கருணைவேர் . நீர்முள்ளிவேர் வில்வவேர் துத்கிவேர் வெள்ளெருக்கன் 
வேர் சீதேவி செங்கழணிவேர் நிலைமந்தப் வேர் வெள்ளைவிஷ்ணுகாந்தி 
வேர் ஆனைநெரிஞ்சிவேர் பொன்னாங்கண்ணிவேர் உப்பிலாங்கொடிவே 
ர் அவுரிவேர் முடக்கத்தான் வேர் புங்கன்வேர் கருவூமத்தன்வேர் யெ 
ட்டிவேர் ஆடுதிண்ணாம்பாளைவேர் விலாரிவேர் சிருகட்டுக்கொடிவேர் 
ஆலம்பட்டை பூமிசர்க்கரைக்கிழங்கி மருதம்பட்டைபூவரசன்பட்டை 


வையித்திய திரவுகோல் . 


( 


மல்லவேபழச்சாற்றாலாட்டிமைபோல் 

மைந்தனேசட்டியிலே யிட்டுக்கேளு 
அல்லவேசீரக மிளகோடேலம் 

அதிமது : ந்திப்பிலியுங் கோஷ்டமூலம் 
கல்லவேவாலுழவை தாளிச்சப்பத்திரி 

கடுகோடுகொத்தமில்லி சித்திரமூலம் 
அல்ல வேசிங்கியொடு குரோசானிவோமம் 

அப்பனேவகைக்கு அனா பாலமே தூக்கே . 
தூக்கியேகரிசாலை யூலாவும் பழச்சாற்றால் 

துவளரைத்து முன் மருந்தோ டொக்கச்சேரு 
ஊக்கமாம்பிரண்டையது மோரிலுப்பிட்டு 

உலர்த்திடித்து ஒருபலமே போடுபோடு 
ஆக்கவேவங்காளச் சீனியப்பா 

அதில்பாதிபோட்டாவி நெய்யைவாரே 
நெய்வார்த்துலேகியம்போல் பண்ணிக்கொண்டு 

நேரமொருபாக்களவு அந்திசந்தி கொள்ளு 
பொய் பல்லபித்தவாய்வு ஊஷ்ணகாந்தி 

பிரட்டல்லசத்திவலிகுன்மம் பித்தகுன்மம் 
மெய்யான அஸ் திசுரம் சன்னிதோஷம் 

வீரான எரிகுன்மம் அசீர்ணவாய்வு 
செய்யவேவுப்பசமும் அரோசிகமுந் தீரும் 

தீபமாம்பசியரிந்து சீராய்க்கொள்ளே . 
( இ - ள் . ) தோல்போக்கின யிஞ்சிபலம் ய கலவத்திலிட்டு பெலுமி 
ச்சம்பழஞ்சார் விட்டு மை போலரைத்து ஒரு சட்டியை அடுப் பேற்றி 
மேல்படிசாற்றை அதில்விட்டு பிரகு சீரகம் மிளகு யேலம் அதிமதுர 
ம்திப்பிலி கோஷ்டம் மூலம் வாலுழுவை தாளிச்சப்பத்ரிகடுகு கொத்த 
மில்லி சித்திரமூலம் சிங்கி குறாசானி வோமம் பிவைகள் வகைக் 
ரைபலமாகபெடுத்து கரிச்சாலைச்சாற்றாலும் அல்லது பழஞ்சாற்றாலு 
ம் துவள அரைத்து முன் மருந்துடன் சேர்க்கவும் பிரண்டையை மோ 
ரில்உப்பிட்டு வூரவைத்துலர்த்தியிடித்து க பலம்முன் மருந்துடன்சே 
ர்க்கவும் சீனிசர்க்கரை மேல்படிமருந்துயிடைக்கு பாதிசேர்த்து ஆவி 
நெய் போதுமானவரைக்கும்விட்டு லேக்கியம் போல்கிளரி யொக்கிக் 
கொள்ளவும் . 

வேளையொன்றுக்கு கொட்டைப்பாக்கு பிரமாணம் அந்திசந்தி 
2.0 - நாள்சாப்பிட பித்தவாய்வு வுஷ்ணகாந்தி பிரட்டல் அசத்தி வலி 
குன்மம் பித்தகுன்மம் அஸ்திசுரம் ஜன்னி தோஷம் குன்மம் 
அஜீரணவாய்வு வுப்புஷம் அரோசிகம் தீரும் யிச்சாபத்தியம் . 

எட்டாம்பாகம் - முற்றிற்று . 


. 


* 


Xox . 


. 


கடவுள் துணை . 
பதினெண்சித்தர்கள் திருவாய்மலர்ந்தருளிய 


வைத்திய திரவுகோல் .. 


க 


ஒன்பதாம்பாகம் எண்ணை தயிலமுாைகள் . 

விநாயகர் துதி . 

கலி - விருத்தம் . 
மண்ணுலகோர் மகிழ்ந்துகளித்திட 
பெண்ணைபாக மியம் பிடவேயின்று 
கண்மூன்றுடையவன் களித்தளித்திட்டதோர் 
விண்ணவர்தொழும் வினாயகன் காப்பாரோ . 

முகவுரைவிருத்தம் . 
வாதியாம்வைதியரு மற்ற பேற்கும் 

வன்மையுடன் சூட்சமதா யுணர்ந்து செய்ய 
ஆதரவாம்வைதியத் திரவு கோலை 

அடவாகக்கண்டோர்பன் டிகரேயாக 
ஓதினே னொன்பதாம் பாகந்தன்னில் 

உத்தமனேயெண்ணையொடு தயிலவர்க்கம் 
போ தவேபரிபாஷை யில்ல ! மற்றான் 
பேசினேன்செஞ்சியேகாம்பரந் தானே .. 

நூன் முக -விருத்தம் . 
கெற்பஸ்திரீகள் வயற்றுவலிக்கு பழயதுயெண்ணை . 
ங்கியேவிளக்கெண்ணை வீசையொன்று 
வளமாகவடுப்பேற்றி சொல்லக் கேளு 
நீங்கவேதாளிவே ரொருபிடிதான் கொண்டு 

நிலையாகயெண்ணை தனில் போட்டுக்காச்சு 
தாங்கவேவேறதனை யொடித்துப்பாரு 

தான துவுமமொளுக்கென்றால் பெரக்கிப்போடு 
பாங்காகவுள்ளுக்கு செலுத்தும் வண்ண 

பார்த்திடுவாய்வாசகத்தில் பரிட்சையோடு ... 
( இ - ள் . ) விளக்கெண்ணை ( க ) வீசை அடுப்பேற்றி தாளிவேர் ஒரு 
பிடிகொண்டுவந்து யெண்ணையில் போட்டு காச்சவும் அந்தவேரையெ 
டுத்து ஒடித்தால் மளுக்கென்றுடையும் உடனே யெண்னையை யிரக்க 


வா 


ம் 


உ 


வைத்திய திரவு கோல் . 


வது 


வும் காலையில் ( 2 ) பலம் பெண்ணை சாப்பிட்டு உடனே பழையது சா 
ப்பிடவும் கணச்சூடு தீரும் கெற்பத்திலுள்ள சிசுவிற்கு யாதொரு வி 
யாதியும் அணுகாது கொப்பஸ்திரி ( ந ) வது மாதமுதல் ( கூ ) 
மாதவரையில் அந்தந்தமா சமுதலில் ( ஈ ) நாள் சாப்பிடவும் யிச்சாப 
த்தியம் ஆரோக்கியமாயிருக்கும் - எ - று . 

நாரசிம்மயெண்ணை . 
வ - ம் . வெள்ளைக்கலியாண முருக்கள்பட்டை பூவரசன்பட்டை 
இலவம்பட்டை தனித்சனியின் நீர்விட்டு பிடித்துப் பிழிந்து ( வ ) 
படி ரசம் பிரம்ம தண்டிரசம் துத்தியிலைரசம் சிருசின்னிரசம் வகைக் 
குபடி ( வ ) கத்தாழைசோர் தேங்காய்ப் பிரமாணம் வெந்தியம் பலம் 
(உத ) தூள் செய்து ( நிய ) பலம் சித்தாமணக்கெண்ணையை அடுப்பி 
லேற்றி வெந்தியத் தூளைப் போட்டு கத்தாழைசோத்தை போட்டு மே 
ல்படி பிழிந்துவைத்திருக்கும் ரசங்களையும் ஊத்திக்காச்சி பதத்தில்வ 
டித்துக்கொண்டு பூரம் ( உ ) பலம் மேல்படி யெண்ணை விட்டரைத்து 
அதில் கலந்துவைத்துக்கொண்டு காலையில் ஒருரூபாயிடை யெண்ணை 
புசித்து வென்னாச . தம் சாப்பிடவும் ரு நாள் அல்லது எ - நாள் சாப் 
பிடவும் மறுபத்தியம் அரையுப்பு அரைபுளிசேர்த்துக்கொள்ளவும் தீ 
ரும்வியாதி சர்வமேகவட்டை குட்டரிணங்களும் தீரும் . 

கெணச்சூட்டுக்கு குளிர்ச்சியெண்ணை , 
சித்தாமணக்குயெண்ணை படிதானொன்று 

சேர்த்திடுவாய்வல்லாரை அரை படிச்சார் 
உத்தமனேவெந்தியம் பலந்தான் ரெண்டு 

உளவாகபசுப்பாலில்விட் டரைத்துப்போடு 
சித்தியுடன் யெண்ணை தனில் கலக்கியேதான் 

சீராககாச்சிசர்க்கரை போட்டிரைக்கி 
உத்தமனே சிருகரண்டி , விதமேகொள்ளு 

உடலிலுள்ள சூடகன்று தணியும்பாரே . 
( இ - ள் . ) சித்தாமணக்கெண்ணை படி ( க ) வல்லாரை ரசம்படி ( 2 ) 
வெந்தியம்பலம் ( உ ( ஆவின் பாலிலரைத்து யெண்ணையில் கலந்து கா 
ச்சிவடித்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுத்துவரவும் திரேகம்த 
ணிந்து குளித்தியுண்டாகும் - எ - று . 

அணைக்கட்டாத்தூர் யெண்ணை . 
வ - ம் . கரசனாங்கண்ணி பொன்னாங்கண்ணி னிலக்கடம்பு நுணா 
யிலை பிரமியிலை முடக்கத்தான் பொடுதலை செருப்படை , வெள்ளருகு 
முசுமுசுக்கை புங்கம்வேர் வெங்காயம் யெலுமிச்சம்பழம் இவைகளி 
ன்சாரு தினுசுக்கு ( அரிக்கால்படி ) விளக்கெண்ணை ( கூடு ) பலம் யி 
வையெல்லாம் ஒன்றாய்க்கலந்து அடுப்பேற்றி பதமாய்க்காச்சி மெழு 
குபதத்தில் இரக்கிவைத்துக்கொள்ளவும் காலையில் ஒருகரண்டியெண் 
னையில் அரிக்சல்பலம் சர்க்கரை ஒருபலம் ரோகாரம் கூட்டி சாப்டு! 


ஒன்பதாம் பாகம், 


ந 


டவும் உப்புகூட்டலாம் மேகம் (உக ) ம் இரத்தப்பிரமியம் கண்டமாலை 
மேகரிணம் பவுத்திரம் மூலம் முடக்கு பிடிப்பு மேகவாய்வு மேகவூ 
எல் மேக படலம் புண் சிலந்தி கிரந்தி அண்டவாய்வு இவைகள் தீ 
ரும் . 


தீ 


பக்கசூலை கெற்பசூலைக்கு யெண்ணை . 


வ - ம் . முளகரணி.யிலையைஉரலிலிட்டுஜலம்வார்த்துயிடித்து ( 2 ) 
பலம் ரசம்பிழிந்துக்கொண்டு அதில் W உ பலம் முத்தெண்ணை வி 
ட்டு உரித்தெரித்த பூண்டு திருகு ச பலம் கூட்டி காச்சிவடித்து திரே 
கதிடப்படி ஈ. நாளைக்கி கொடுத்துவர பேதியாகும் போதியதிகமானால் 
நோய் நீங்கினதென்று தெரிந்துக்கொண்டு நிருத்திவிடவும் யிச்சாபத் 
தியம் . 


குழந்தைகட்கு மாந்தயெண்ணை . 


வ !-ம் , உத்தாமணிரசம் ( எ ) பலம் விளக்கெண்ணை ( எ ) பலம் 
யிரண்டும் கலந்து அடுப்பேற்றிக்காச்சி யிரக்கினவுடன் பூரம் ஏலரிசில 
வுங்கப்பட்டை சுக்கு வகைக்கு விராகனிடை யிவைகளை தூள் செய்து 
கல்வத்திலரைத்து பெண்ணையில் கலந்து வைத்துக்கொண்டு வேளைக் 
கி சிறுகரண்டி வீதம் கொடுக்கவும் உப்பில்லாபத்தியம் தயார்கூட யி 
ருக்கவேண்டும் , 


சகலரெணத்திற்கும் யெண்ணை . 


வ - ம் . கொடிக்கள்ளிச்சார்படி அரிக்கால் கித்திரமூலம் வேர் யெரு 
க்சன்வேர் கொடிக்கள்ளி வேர் அமுக்கனாங்கிழங்கு பிவைவகைக்கு ப 
லம் ( க ) சம் ச செந்தூரம் கெந்தகம் யி.வைவகைக்கு களஞ்சி ( க ) வே 
றுவகையாவும் பிடித்து சூசகரித்து பற்றாரக்குடாவும் கல்வத்திலிட் 
டு விளக்கெண்ணை வார்த்து ( உ )ஜபம் அரைத்து ஒரு படி விளச்சென் 
ணையில் போட்டுக் கலக்கி மேல்படி கள்ளிச்சாரும் விட்டு பெழுகு பத 
மய்காச்சி வடித்து கலையில் உச்சிக ரண்டிவீதம் டு அல்லது எ நாள் 
சாப்பிடவும் யிச்சாத்தியம் அரைகாரம் சேர்க்கவும் சுட்ட புளி உப்பு 
பு சேர்ப்பதே உத்தமம் . 

கைகால்பிடிப்புக்கு யெண்ணை . 
வ - ம் . சுத்திசெய்தவாளப் விராகளிடை( ச ) யலம் சுக்கு பூரம் 
வ ரக்த விரானிடை ( 2 ) பக்கம் பார் பலப் ( - )விளக்கெண்ணை பலம் 
(10 ) யிந்த நாலுவகை மறுத்தையும் கல்வத்திட்டு விளக்கெண்ணை விட் 


வைத்திய திரவுகோல் . 


க்கவு 


டரைத்து மேல்படி யெண்ணையில்கலக்கி மூன்றுநாள் சூரியபுடம்வை 

காலையில் கரண்டி வீதம் ( ரு ) ( எ ) நாள் சாப்பிடவும் சுட்டபுளி வ 
ருத்தபுப்பு கூட்டவும் . 

அச்சரத்திற்கு யெண்ணை . 
வசம்போடுபுளிகருணை கிழங்குதானும் 

வெங்காயம் வெள்ளருகு நஞ்சஞ்சருப்பன் வேறு 
உளவ.கனிலப்பனம் கிழங்குதானும் 

உத்தமனேபெருங்கிழங்கு தும்பராஷ்டம் 
விதமாககருஞ்சீரகம் கடுகுரோகணியும் 

வேண்டப்பாவினை தீர காட்டுக்கருணையிழங்கு 
பிவையெல்லாம்வகைவகைக்கு பலத்தான் கொள்ளு 

யெளிதிவிட்டேன் வாசகத்தில் வெளியாய்தானே . 
இ - ள் , வசம்பு புளி கருணைகிழங்கு வெங்காயம் வெள்ளருகு ந 
ஞ்சருப்பான்வேறு னிலப் பனங்கிழங்கு பெருங்கிழங்கு தூமராஷ்டம் 
கருஞ்சீரகம் கடுகுரோகணி காட்டுக் கருணைக்கிழக்கு இவைைேகக்கு 
க ) பலம் ஆத்துத்து முட்டிக்காய் ( உ ) பலம் சவுரிக்கிழங்கு பலம் ( க ) யிந் 
ததினுசுகள் யாவும் பஞ்சுபோலிடித்து ஒருபடி விளக்கெண்னையில் 
போட்டு காச்சிவடித்து உச்சிக்கரண்டியளவுவார்க்கவும் ( 9 :) ( ரு ) விசை 
பேதியாகும் அதிகமாய்பேதியானால் ஒமங்கொண்டுவந்து வேன்னீரி 
ல் அரைத்து பால் பிழிந்து ( க ) அல்லது ( உ ) பாலாடைவார்க்கவும் பெண் 
ணை ( ந.) நாள் கொடுக்கவும் சுட்டபுளி வருத்தவுப்பு சிருபிள்ளையானால் 
தாய்பத்தியமிருக்கவேணும் . 

கொருக்குக்கு வெள்ளைக்கு யெண்னை . 
பூரமுடன்யேலம்வோமம் இவைகள் மூன்றும் 

புண்ணியனேவிராகனிடை ஒன்று சேரு 
சீராகலவுங்கம் யெட்டு விரானுங்கூடி 

செம்பரித்திசாரில்நாலு சாமமாட்டி 
நேராகவிளக்கெண்ணை யஞ்சிபலமும்விட்டு 

நம்பியேரவிபுடம்வோர் நாளும் வைத்து 
பேராககரண்டிவிதம் யேழ்நாளுண்ண 

பறக்குமடாகொருக்கு வெள்ளை யிச்சாபத்தியம் 
( இ - ள் . ) பூரம் ஓமம் ஏலம் வகைக்குவிராகனிடை ( க ) லவுங்கம் வி 
ராகனிடை ( அ ) இ வைநான்கும் செம்பருத்திசார்விட்டு ( ச ) ஜாமம் அ 
ரைத்து ( ரு )பலம் விளக்கெண்ணையில் கலைக்கி ஒருநாள் சூரியபுடம் 
வைத்து மறுநாள் முதல் காலையில் கரண்டி வீதம் ( ரு ) நாள் அல்லது எ 
நாள் சாப்பிடவும் இச்சாபத்தியம் மறுபத்தியம் அவ்வாறே யிருக்க 
வும் தீரும் . 

பெண்ணை முறைகள் முற்றிற்று. 


|| 


05 .. 


கடவுள் துணை . 


தைலமுரைகள் , 


வெட்டிவேர் தைலம் . 


வெட்டி வேர்பத்துபலம் கொண்டுவந்து 

வேண மட்டும் பிடித்துரெண்டு படிஜலத்தில் 
கொட்டியேகால்படிக்கி கியாழம்சுண்ட 

கட்டப்பா நல்லெண்ணை சபனாகத்தான் 
விட்டுவிடு அதிமதுரம் பலந்தானொன்று 

வேணடட்டும்மையது போல் அரைத்துப்போடு 
சட்டெனவேமெழுகுபத மாகக்காச்சி 

ள் தானமது செய்துவர வியாதிபோச்சே . 
( இ - ள் . ) வெட்டிவேர் – பலம் கொண்டுவந்து மைபோலிடித்து 
ஒருபடிஜலத்தில் கொட்டி அடுப்பேற்றி பெரித்து அரிக்கால்படி கியா 
முத்தில்யிரக்கி யிருத்து கால்படி நல்லெண்ணைசேர்த்து அரைபலம் அ 
திமதுரம் நெகிழ அரைத்துப்போட்டு மெழுகுபதத்தில் காச்சியிருத் 
து ஸ்தானம்பண்ணிவ , கண் புகைச்சல் காதுமத்திபம் மண்டை சூலை 
பீனிசம் யிவை தீரும் . 

ஐன்னிக்கு பிரம்மராகாசித்தைலம் . 
வ - ம் . இராகாசி மடலை கொண்டுவந்து வரகுவைக்காலால் வதை 
க்கி சார்பிழிந்து சாரளவுநல்லெண்ணைசேர்த்து அடுப்பேற்றி சிறுத 
ணலாயெரித்து யிரண்டும் ஒன்ற பட்டபிரகு அரை படி தயிலமிருந்தா 
ல் டீக்காமல்லி சீமைகிச்சிலிகிழங்கு வகைக்கு கால்பலம் தூள் செய் 
து போட்டு யிறக்கவும் நாலுஸ்தானத்தில் பின் கழுத்துநோய் பல்ஜிலி 
ஜிலிப்பு தலைவலி யிவைகள் நீங்கும் கோழிசூப்பு ஆட்டிரச்சி கத்திரிப் 
பிஞ்சி துவரை மிளகி நீர் ஸ்தானம் செய்ததினம் பகலில் நித்திரை 
பொடி சுருட்டு அதிகவாசிப்பு ஆகாது . 

வில்வாதித் தைலம் . 
பத்துபலம்வில்வ வேர் கொண்டுவந்து 

பஞ்சு போல்தரிக்கிகொண்டு படிஜலத்தில் 
சுட்டு விடுகால்படிக்கி சுண்டக்காச்சி 
துகளாமல்கியாழமதை யிருத்துப்போடு 


வைத்திய திரவுகோல் . 


சிக்கெனவேநல்லெண்ணை சமமாய்ச்சேரு 

சந்தணந்தான்பலம் வொன்று நிருத்துப்போடு 
கொப்பெனவேஸ்தானமது செய்வாயானால் 
குடிகொண்ட பித்தசூலை கண்புகைச்சல் போமே 


( இ - ள் . ) வில்வவேர் ( ஓ ) பலம் கொண்டுவந்து பிடித்து ( உ ) படிஜ 
லத்தில் போட்டு கால்படியாக சுண்டக்காச்சி வடித்து அதற்குச் சரியா 
க நல்லெண்ணை சேர்த்து அடுப்பேற்றி சந்தணம் ( க ) பலம் அரைத்துப் 
போட்டு மெழுகபகமாய்க்காச்சிமுழுகவும் பித்தம் ( க ) பாலவெட்டை 
மேகம் கண்குளிர்ச்சியுண்டாகும் யிச்சாபத்தியம் . 


கீழா 3 நல்லித் தைலம் . 


வ - ம் . சமூலம் கீழாநெல்லி கொண்டு வந்து பிடித்து ( அரை ) படி 
சார் ஒழிந்து ( அரை ) படி நல்லெண்ணை விட்டு சித்தாமுட்டி அதிமதுர 
ம்சந்தலர் வகைக்கு (உ ) பலம் அரைத்துப் போட்டு பதமாய்க்காச்சி 
கலைமுழுகிவர பித்தம் கைகா லெரிவு வெள்ளோர்க்காளம் வாயூால் நீ 
ர் சுருக்கு இவைகள் நீக்கும் யிச்ச பத்தியம் , 


சாலேசுரத்திற்கு சந்தனாதித்தைலம் . 


வ - ம் . சந்தண அத்தர் பலம் அரை கள் தூரிலோமப்பூ வலாரிவேர் 
அவரிவேர் மாவிலிங்கம்வேர் பொன்னாங்கணிவேர் ஓரிலைத்தாமரை 
வேர் செப்புதெரிஞ்சிவேர் அமுக்குறாங்கிழங்கு சஸ்தூரிமஞ்சள் வ 
கைக்குகால்பலம் இவையில் கஸ்தூரியும் அத்தரும் தவிர மற்றதினுசு 
களை உலர்த்தியிடித்து சூரணஞ்செய்து க படி நல்லெண்ணையில் போ 
ட்டு கதி குபகமாய்காச்சி ஸ்கானஞ்செய்யவும் கண்சா லேசரம் உடனே 
நீங்கும் . 


கழத்திசுவிற்குத் தைலம் . 


வ - ம் . பேய்து முட்டிகாயொன்றை சிருபில்லைகளாக அருத்து நல் 
லெண்ணை ரு பலத்தில் போட்டு கிச்சிலிக்கிழங்கு கஸ்தூரிமஞ்சள் யி 
வையிரண்டும் கட்டிடை . கஸ் நூரி ஒருவிராகனிடை யிவை மூன்றும் 
பொடித்து யெல்ணையில் போட்டு காச்சி தமுழுகி வரவும் எழுத்தி 
சுப்பு நீங்கும் , 


فین 


ஒன்பதாம் பாகம் . 


ச ? வ ? ணத்திற்கும் சிங்கித்தைலம் . 


முதார்சிங்கிகெந்தகந்தான் சூதம் நாவி 

சிறப்பான வசம்போடு படிகாரந்தான் 
உரைக்கிறேன் நீலமது பரங்கிச்செக்கை 

உத்தமனே துரிதமுடன் கடுக்காய்பத்தும் 
வகைக்குவகைகால்பலந்தான் நிருத்திடித்து 

வளமான புங்கம்பால் ஒதியம்பாலும் 
கருத்தாகதேங்காய்ப்பால் வெங்காயச்சார் 
கண்மணியேமெழுகுபதம் விட்டிரக்கே . 


( இ - ள் . ) முநர்இங்கு படிகாரம் கெந்தகப் நீலம் சூதம் பரங்கிச் 
செக்கை நாவி துத்தம்வசப்.பு கடுக்கா இவைகள் வகைக்கு ( வ ) பலமா 
கயிடித்து வைத்துக்கொள்ளவும் புங்கம்பால் ஒதியம்பால் ஆழாக்கு 
தேங்காய்ப்பால் உழக்குபிழிந்து காச்சி நெய்யெடுத்து அந்தநெய்யி 
ல் தூளைக்கொட்டி மேல்படி யிருவகைப்பாலையும் ஊத்தி வெங்காயச் 
சார் ஆழாக்குவிட்டு கடுகு திரளக்காச்சி இரக்கிவைத்துக்கொண்டு அ 
ரையாப்பு சினம் ஆபாதபுண் புரைரிணம் குழிப்புண் இரத்தக்கசிவு ரி 
ணம் ஆரி ஆரிசினைக்கும் ஆனை : ணம் சிங்கிரிணம் பிதுகளுக்கெல்லாம் 


பூசவும் ஆர்விடும் . 


திரேக நிதானத்தைலம் . 


வ - ம் . வாத தேசிகளுக்கு பசுப் கெய் ( க ) யெள்ளென்ணை ( உ ) முத் 
வெண்ணை ( ங )யிந்தபிடைகள சக்கூட்டி சாச்சிமுழுகவும் பித்ததேகிக 
ளுக்கு யெள்ளெண்ணை ( க ) முத்தென்ன ( உ ) நெய் ( ங ) யிர் தயிடைகளா 
கக்கூட்டி காச்சிமு.முகிவரவும் சேத்துமதகிகளுக்கு முடிதெண்ணைக 
நெய் ( உ ) யென்ளெண்ணை ( உயித்தெயெடை சளாகக்கூட்டி காச்சிமுழுகி 
வரவும் அரப்புசீரகம் . 


ஐங்கூட்டுத் தைலம் . 


வ - ம் . வேப்பம்யெண்ணை புங்கம்யெண்ணை யெள்ளெண்ணை முத் 
தெண்ணை பன்னை யெண்ணை யிவைகளை சமமாகச்கட்டி காச்சிமுழுகி 
வர வாதம் சனுர்வாசம் மகாவாதம் ஜன்னி ஈரம் தோஷம் நிவர்த்தி 


क 


வைத்திய திரவு கோல் . 


தலைவலிக்குத் தைலம் , 


வ - ம் . மிளகுபலம் ( ) கஸ்தூரி மஞ்சள் பலம் க கருஞ்செம்பைச் 
சாறு யிஞ்சிச்சாறு வகைக்குபடி அரிக்கால் யிரண்டுவகையும் பிடித் 
து சூரணித்து முக்கால்படி நல்லெண்ணையில் போட்டு இருவகைச்சா 
ரும்வூத்தி அடுப்பேற்றி கடுகுபதத்தில் காச்சியிரக்கி ச நாள் வட்ட 
மாக ச ஸ்தானம் செய்யவும் தீரும் . 


அண்டத் தைலம் . 


வ - ம் . கோழிமுட்டை ய கொண்டு வந்து அவித்து மஞ்சள் கருவை 
பெடுத்து பெண்ணைபழகிய சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்துயெ 
ரித்தால் தைலமிரங்கும் யெரிக்கும் போது கிளரிக்கொண் டிருக்கவே 
ண்டியது அந்ததைலத்தை ஒருகோப்பையி லிருத்துக்கொண்டு ( உ ) ப 
லம்பூண்டை மேற்றோல்வுரித்து கல்வத்தில் போட்டு அறைத்து கொ 
ஞ்சம் உமிபோட்டு பிசரிபிழிந்தால் தைலமிரங்கும் கஸ்தூரி விராகனி 
ட ( வ ) குங்குமப்பூவிராகனிடை கோரோசனை விராகனிடை அ 
ரை இம்மூன்றும் பூண்டுதைலத்தில் குழைத்து மேல்படி அண்டத் 
தைலம் ஒன்றாய்க்கலந்து சீசாவில் வைத்துக்கொண்டு பெரிய துட்டி 
டை நாக்கில் தடவும் சகலதோஷமும் தீரும் நாவரட்சி வாய்வு முதலா 
னதும் தீரும் யிப்படி ( ங )( ரு ) அல்லது ( எ ) நாள் கொடுக்கவும் கடும்பத்தி 


டைவ 


யம் . 


ஜன்னிக்குத் தைலம் . 


பழிக்காதேயின்னமொருமுரையைக்கேளு பனைமரத்தின் வேர் 
அறுகம்பில்லுவேறு , செழித்தஅரைக்கீரையுடவேருங்கூட சேரப்பா 
நாணையுடகிழங்குதானும் , பழுத்துலர்ந்தமுளகாயில்யிரண்டுபோடு ப 
ளிங்குசாம்பிராணிகால்பலமேபோடு , வழுத்தினயிவ்வகையெல்லாம்யி 
டித்துக்கொண்டு வையப்பர் பெண்ணையரைப்படியை தானே . 


அரைப்படிதான் நல்லெண்ணை அடுப்பிலேற்றி ஆறும் ஒன்றாயிடித் 
து அதிலே போட்டு , அரைப்பத்மாய்த்தயில மதுகாயும் போது அப்ப 
னேஎட்டிப்பழம் ஒன்று போடு , பருவமாய்காச்சியதைஎறக்கிக்கொண்டு 
பண்ணப்பாவாரத்துக்கிரண்டுஸ்தானம் , சிரசு நோய்புருவநோய்கழுத் 
துநோயும் சொல்லாமல்போகுமடாசூக்ஷர்தானே . 


தைலமுறைகள் முற்றிற்று . 


4 


XX4 


XX 


கடவுள் துணை . 
பதினெண்சித்தர்கள் திருவாய்மலர்ந்தருளிய 


வையித்திய திரவுகோல். 


பத்தாம்பாகம் கியாழவீரியவிர்த்திமுறைகள் . 

விநாயகர் துதி. 

விருத்தம் . 
ஐயமென்றி யருமுனியென்பர்கள் 
கைமுரையெனுங் கியாழமதை சொல்ல 
பெய்யருளாகவே முற்றமிழோங்கிடுத் 
துய்யகரிமுகன் தன்னடிபோற்றுலாம் . 

முகவுரை - விருத்தம் 
பூலோகவை தியரெ சொல்லக்கேளீர் 

பொய்யுரையாபதினெண்பேர் புகன்றவர்க்கு 
காலமதுசென்றாலு மவர்கள் சொன்னக் 

கைமுரையாங்கியாழமது பொய்த்திடாது 
ஞாலமதிற்யின்னூலின் பரிக்ஷைகண்டு 

நவிலுகின் றமுரைபோலேகண்டுசெய்ய 
கோலமுள்ள பிணியாவும் பறந்து போகக் 
கூரினன் செஞ்சியேகாம்பரந்தானே . 

நூன் முக- விருத்தம் . 

சுரத்திற்குக் கியாழம் . 
ருத்திறசடையபார்தன்னை றுலங்கவே புட்டுவைத்து 
சித்தமாயிறக்கிச்சாரு பிழிந்ததில் சொல்லக்கேளு 
பத்திபேமுளகபேலம் பொடியது செய்துப்போட்டு 
சுத்தமாய்குடித்தபோக்கு சுதமதுபறக்கும்பாரே. 

ருத்திரசடையை பிட்டிட்டு பிழிந்து அந்தரசத்தில் மிளகு ஏலம் 
தூளாக்கிப்போட்டு கொடுத்தால் சுரம்விட்டுப்போகும் . 

ஊஷ்ணவாய்விற்குக்கியாழம் . 
சிவதைவேர்பலம்ரென்றை சித்தமாய்கொண்டுவந்து 
கவம,தாய்படிசலத்தில் தானதையிடித்துப்போட்டு 


al 


வையித்திய திரவுகோல் . 


அவமதாய்சுண்டககாச்தி யாழாக்குகியாழம்வாங்கி 
உவமதாயிருவேளைக்கொள்ள ஒடுமேஉஷ்ணந்தானே . 

( உ ) பலம் சிவதைவேர் கொண்டுவந்து பஞ்சிபோல்யிடித்து 
ஒருபடி ஜெலம்விட்டு ஆழாக்கு கியாழமாகக்காச்சி வடித்து இருவே 
ளைகொடுக்க நிவர்த்தியாகும் . 

பல்வலிக்குக்கியாழம் . 
நன்னயமாகவேதான் நாயுரிவிசமூலந் தன்னை 
மன்னனேகியாழம் வாங்கி மருத்ததைநாலொன்றாக்கி 
தன்னையோர்நாலுயைந்துத் தடவை நீகொப்பளிக்க 
பின்னியபல்லிலுள்ள பிணியதுபறக்கும்பாரே. 

நீலிமருந்து செடியென்னும் அவுரிச்செடிசமூலம் கொண்டு வந் 
துநாலுக்கொன்றாய் கியாழம்வடித்து வாய்கொப்பளிக்க பல்வலி தீரு 
ம் ( ச - ரு ) வேளை செய்யவும் . 

பித்தவாய்வினால்கண்ட வயற்றுவலிக்குக் கியாழம். 
பறந்திடவேவற்றுவலி சொல்லக்கேளு 

பகரும் வெட்பாலரிசி பலந்தானாலு 
சீறகமும்பலம்நாலு சேருசேரு 

செப்புவெரிஞ்சிவேர் பலம் அரைதானாகும் 
நிரையாகயிம் மூன்று மருந்தும் சேர்த்து 

நெரிக்கியதைகியாழம்வைத்து மூன்றுநாளும் 
வரமாகஉள்ளுக் கிருவேளை கொள்ள 

வயற்றிலுள்ள நோய்களெல்லாப் வாங்கும் பாரே . 
வெட்பாலரிசி பலம் ( ச ) சீரகம்பலம் ( ச ) செப்பு நெரிஞ்சிவேர் 
பலம் ( 2 ) இம்மூன்று மருந்தும் சேர்த்து யிடித்து மூன்று நாளைக்கி 
இரண்டு வேளையும் கியாழம்வைத்து சாப்பிட வயற்று நோய் தீரும் . 

மாநீசசுரத்துக்குக் கியாழம் 
மிளகு பலம் வ அதை சாம்பலாக்கி சீரகம் பலம் வ வெடிக்க 
விட்டு புதினாயிலை.பிடி உ செவக்கவறுத்து சீவினசுக்கு பலம் - வ- யே 
லக்காய் பலம - வ- நரிக்கிப்போட்டு தண்ணீர் படி ( 2 ) வார்த்து - வ - ப 
டியாக்கி யிரக்கிமுன் சொன்ன அனுபானத்தில் நாளொன்றுக்கு மூன் 
றுவேளை கொடுக்கவும் , 


பத்தாம் பாகம் , 


ங 


பிததசுரத்திற்குக்கியாழம் 
கோரக்கிழங்கு சந்தனத் தூள் வெட்டிவேர் சீந்தல்கொடி நன்னா 
ரிவேர் சுக்கு கோஷ்டம் யிலுப்டைப்பூ யேலக்காய் அதிமதுரம் - இ 
வைகளை குளிரயிடித்து சட்டியில்போட்டு - ரு- நிமிஷம் ஊரவைத்து அ 
டுப்பின் பேரில்வைத்து சிருதீயாயெரித்து நாலிலொன்றாய்க் காச்சியி 
ரக்கவும் அனுபானத்தில் நாளொன்றுக்கு மூன்று வேளை கொடுக்க 
வும் . 

ஊஷ்ணமாந்தத்திற்குக்கியாழம் . 
செவியும்சன்றாஷ்டகம் சித்திரமூலம் வேர்பட்டை சீவினசுக்கு 
கெண்டுபரங்கி வகையொன்றுக்கு பலம் - வ -பிவையிடித்து சட்டியில் 
போட்டு உபடி ஜலம் விட்டு ஆழாக்குக்காச்சி நாளொன்றுக்கு மூன் 
றுவேளை கொடுக்கவும் , 

பிள்ளைமாநீதக்கியாழம் . 
ஆமணக்குயிலைபிடி உப்புபிடி க யிவைகளை சட்டியில் போட் 
டு சாம்பலாக்கி கொட்டிவிட்டு அந்தசட்டியில் கருஞ்சீரகம் வ ஓமம் 
வெடிக்கவிட்டு சுக்கு சன்றாஷ்டகம் பலம் வ நரிக்கிப்போட்டு உபடி 
ஜெலம்வார்த்து வ படி யிரக்கவும் நாளொன்றுக்கு மூன்றுவேளை 
கொடுக்கவும் , 

பிதீதசுரத்துக்குகியாழம் 
வேப்பீர்க்கு புளியீர்க்கு நொச்சியீர்க்கு மாயீர்க்கு நொனாயீர் 
க்கு பொடுதலை உத்தாமணிபிடி உ பூண்டுதிரி கூ யிவைகளைசிவக்க 
வருத்து அரிசி திப்பிலிவிராகனிடை க கோஷ்டம்விராகனிடை கயி 
வைகளை நரிக்கிப்போட்டு தண்ணீர் மூக்காபடிவிட்டு ங . ஆழாக்கு யி 
ரக்கி நாளொன்றுக்கு மூன்றுவேளை கொடுக்கவும் . 

உப்யிஸமாந்தத்துக்குகியாழம் . 


2 


கோரைக்கிழங்கு சீவனசுக்கு சீந்தல் கொடிவில்வவோடு - கொத் 
தமல்லி பேய்ப்புடலை திப்பிலி வகைக்குபலம் வ கடுக்காதோல் பலம் 
உகடுகுரோகணி பலம் அரை யிவைகளை குமுரயிடித்து ங-ரு பிரித் 
து ஒவ்வொருபங்கை சட்டியிலிட்டு அரைபடி ஜெலம்வார்த்து வ 

வ.படி 
ஜெலத்துக்குயிரக்கி சாப்பிடவும் மறுநாளும் யிப்படியேசாப்பிடவும் , 


வையித்திய திரவுகோல் . 


சொரத்து கீகுவாய்விர்க்குகியாழம் . 


சூரத்து திலாவிரை பலம் க ஆல்பகடாபழம் பலம் வ அதிமதுர 
ம் பலம் வ கோரோசனம் பலம் வ கடுக்காய்பிஞ்சி பலம் வ இவை 
களை குமுறயிடித்து சட்டியில்போட்டு அரைப்படி ஜெலம் யிட்டு 
ன்று ராமுழுதும் ஊரவைத்து மறுநாள் காலையில் அடுப்பில்வைத்து சி 
அகயெரித்து நாலில்வொன்றாக வறுத்து அதில் தீராட்சி உப்புவிராக 
னிடை வ சேர்த்து நாளொன்றுக்கு மூன்று வேளை சாப்பிடவும் . 


பித்தரா நிக்கிகியாழம் . 


கரிமஞ்சள் மரமஞ்சள் சரக்கொண்ணைப்பட்டை , கண்டுபரங்கி 
திப்பிலிகட்டை கோரக்கிழங்கு அதிமதுரம் யேலக்காய் இவை வகை 
யொன்றுக்கு பலம்வ இவைகளை குமுறயிடித்து நாளொன்றுக்கு மூ 
ன்றுவேளை கொடுக்கவும் . 


பித்தசீதளத்திற்தகியாழம் . 


வட்டத்திருப்பி ஆமைவோடு மிளகு நிலை வேம்பு காவட்டம்பில் 
அகாடிகாரம் கரசலாங்கண்ணி இவைகளை சாம்பலாக வருத்துக்சொ 
ண்டு சூரிபகாந்தி விஷ்ணுகாந்தி நீலத்துளசி இம்முன்றும் பொன் 
வருப்பாய் வருத்து மேற்படி . சாம்பலுடன் போட்டுகொண்டு கருஞ் 
சீந்கம் ஓமம் வெடிக்கவிட்டு சுக்கு சன்னராஷ்டகம் சீர்தல் தண்டு க 
டுக்காய்த்தோல் களிப்பாக்கு கடுகுரோகணி கத்தாழைசருகு இவை 
களை நருக்கிப்போட்டு படிஜெலம் விட்டு கால்படியாக யிரக்கி அந்தியி 
லும் காலையிலும் வேளைக்கி ஆழாக்கு வீதம் இரண்டுநாள் கொடுக்க 
நிவர்த்தியாகும் . 


பித்தவாய்விற்கு கயாழம் . 


வட்டத்திருப்பி நிலவேம்பு மிளகு மயிலிரழகு பட்டித்துணி வ 
சம்பு இவைகளை சாம்பல் அல்லது பஸ்பமாக வருத்துக்கொண்டு க 
ருஞ்சீரகத்தை வெடிக்கவிடிடு சுக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டு முக் 
கால்படி. தண்ணீர்விட்டு ஆழாக்குகியாழமாக பிரக்தி இருவேளை சாப் 
பிடவும்தீரும் , 


பத்தாம் பாகம் . 


சாதாரணபித்தத்திற்கு கியாழம் . 


வசம்பு பலம் வ லவங்கப்பட்டை பலம் வ வெள்ளைப்பூண்டு - 
லம் வ இம்மூன்றும் ஒன்றிரண்டாய் உடைத்துவருத்து ஆழாக்கு 
ஜெலம்விட்டு அறைபாழாக்கு கியாழமாக யிரைக்கி தேன் விட்டு ஈ . 
வேளை கொடுக்கவும் . 


தளிர்காச்சலில்கண்டநாவரட்சிக்கிகியாழம் 


வட்டத்திருப்பி வசம்பு நிலவேம்பு நிலப்பூச்சி மிளகு இவை – 
தினுசும் சட்டியில் போட்டு ரோகக்கருக்கி கருஞ்சீரகம் ஓமம் பொ 
ரியவிட்டு அறைப்படி தண்ணீர்விட்டு ஆழாக்கு கியாழமாக யிரக்கி 
இருவேளை கொடுக்கத்தீரும் . 


கியாழமுறைகள் , 

முற்றிற்று . 


கடவுள் துணை. 


விரிபவிர்த்திமுறைகள் . 


இந்திரியங்கட்ட . 
தண்ணிவிட்டான்கிழங்கு திலப் பனங்கிழங்கு 

தன்னோடு ஆனையென்ற நெரிஞ்சிசேர்த்து 
கண்மணியேவகைக்குவொரு பலமாய் தூக்கி 

கருத்தாகமைபோல யரைத்தெடுத்து 
திண்ணமிலாகால்படி யாவின் பாலில் 

தான் கலந்துகாச்சியதை யிரவிலுண்ணு 
தண்ணியைப்போல் நீத்திருந்த விந்து தானும் 

தான துவும் நுங்கைப்போல் கட்டும்பாரே , 
பச்சை நிலப்பனங்கிழங்கு சீனம் தண்ணீர்விட்டான் கிழங்கு 
ஆனை நெரிஞ்சிக்காய் வகைக்கிதோலா க இவைகளை டைபோலரைத் 
து காற்படி பசும்பாலில் கலைக்கி காச்சி இரவில் புசித்தான் பிறகு 
சாப்பிடவும் இப்படி மூன்றுநாள் கொள்ள நீத்திருந்த யிந்திரியங் 
கட்டும் . 

வீரியவிர்த்திக்கி . 
சுக்கோடுசந்தணத்துள் வகைக்குரெண்டு 

பலமாககாசினிவிரை பலந்தான் வொண்ணு 
சிக்கெனவேசீரகமும் பலந்தாணொண்ணு 

சேர்த்துமேகல்வத்தி லிட்டரைத்து 
பக்குவமாய்பில்லைதட்டி வுலர்த்திக்கொண்டு 

பாலகனேவேளைக்கு துலானிடையேகொள்ளு 
தக்கபடிரூபாயிடை பன்னீருண்ணு 

தப்பினால் நல்லசலம் வுண்டுடீரே. 
சந்தனத்தூள் பலம் உ சுக்கு பலம் உ காசினிவிரை பலம் கச் 
ரகம்பலம் க இவைகளை கல்வத்திலரைத்து பில்லை பில்லையாகச் செய் 
துணர்த்தி வேளைக்கி ஒருதோலாவீதம் கொடுத்து உடனே பன்னீரா 
கிலும் நல்லஜெலமாகிலும் ஒரு ரூபாயிடை சாப்பிடவும் . 


பத்தாம் பாகம். 


யசு 


இந்திரியக்கட்டுக்கு சூரணம் . 
நறுவிலியன் பிஞ்சு கருவேலன் பிஞ்சு காட்டுப்பெரண்டையிலை 
இவைகளைத் தனித்தனியாய் நிழலிலுணர்த்தி பிடித்து சூரணமாகச் 
செய்து அதற்குச் சரியிடையாய் சக்கரைகூட்டி இரவில் போஜனஞ் 
செய்தபிறகு திருகடிபிரமாணம் புசித்து ஆழாக்கு பால்சாப்பிடவும் 
இப்படிங்கு ( மரு ) நாட்புசிக்க நீத்திருந்த இந்திரியங்கட்டும் . 

இந்திரியபுஷ்டிக்கி 
ஒருகோழிமுட்டை வெள்ளைக்கருவும் தேன் இஞ்சி சரம 
ம்நெய் வெள்ளை வெங்காயம் இவ்வைந்தும் சமயிடையாய் கூட்டிமத் 
தித்து சிறுலவுங்கப்பட்டை விராசனிடை அரை கூட்டிப்புசிக்கவும் 
இவ்விதம் - எ -நாளைக்கு புசிக்கும்போது ஒருபலம் நல்லெண்ணையில் 
கால்தோலா குங்குமப்பூ கூட்டியிழைத்து லிங்கத்திற்கு லேப் செய்து 
வரவும் அதாவது முலாம்பூசுவதுபோல் மேலே தடவி வரவும் இந்திரி 
யம் அதிகரிக்கும் விங்கம் வலிவுதரும் . 

வீரியவிர்த்திக்கி 
காலையிலெழுந்து பொன்னாங்கண்ணி யிலைகளை பிடிங்கி வாய் 
கொண்ட மட்டும் மென்று திண்ணவும் இப்படி ( சய ) நாளைக்கி தின்று 
வர வீரியவிர்த்தியாம் . 

விந்துகலிதமாகாதிருக்க 
தாழம்பூவின் உள்ளேயிருக்கும் விபூதியை யெடுத்து கோழிமு 
ட்டை வெள்னைக்கருவாலேயிலிழைத்து தண்டில் பூசிப்புணர விந்து 
சீக்கிரத்தில் கலி தமாகாது . 

பீஜம்கெட்டிப்பட 
எட்டிக்கொட்டை அமுக்கனாங்கிழங்கு வசம்பு சமநிடையாக 
யெடுத்து பசும்பால் விட்டரைத்து லிங்கநரம்புமீது ஒருவாரம் தேய் 
த்துவர கெட்டிப்படும் மிகுந்தவலிவுகொள்ளும் . 

விரிாவிர்த்திக்கி 
ஜாதிக்கா அபினி காமப்பூ லவுங்கம் வகைக்கி ( கவ ) விராகனி 
டையாக யெடுத்து அரைத்து ஒரு ஊக்குருவின் வயற்றைக்கீரி 


அ 


வையித்திய திரவு கோல் . 


ல்முதலான அசுத்தங்களை நீக்கி அதனுள் வைத்து நூலினால்தைத்து அ 
தற்குப் போதுமான நெய்யில் போட்டு பொரித்துயெடுத்து பெலும்பு 
போக்கி மெழுகுபோலரைத்து கெச்சக்காய்பிரமாணம் சாப்பிட்டு உ 

ன ஆழாக்குபால் சாப்பிடவும் இப்படி -சம - நாள் சாப்பிடவீரிய 
விர்த்தியும் திரேகவலிவுங் கொடுக்கும் . 

வீரியவிர்த் திலேகியம் . 
ஜாதிக்கா சாரபருப்பு பாதிடமிபருப்பு காமப்பூ மாவுசுக்கு தேத் 
தான்கொட்டை முருங்கைப்பிசின் முருங்கைப்பூ லகைக்கி 2.அரை 
விராகனிடையாக பெடுத்து ஒருகோழிமுட்டை வெள்ளைக்கருவினால் 
மெழுகுபோலறைத்து ஒருபலம் நெய்யில்போட்டு அறைபலம் சற்க 
ரை கூட்டி அடுப்பேற்றி லேகியம் போற் கிண்டி ககச்சக்காய் பிரமாண 
ம் இருவேளை சாப்பிடவும் இப்படி நய நாள் அதுவறையிலும் ஸ்ரீசம் 
பர் தங்கூடாது . 

இருதய வலிவிந்து. 
சிறுலவுங்கப்பட்டை கிகப்பு திரமான காவி சந்தனத்தூள் வகை 
ச்சி விராகனிடை... க தூள் செய்துவெள்ளைச்சர்க்கரை ச விராகனிடை 
யில் கூட்டி புசிக்கவும் . 


இதுவுமது 


லவன்கோந்து சுக்கு ஏலரிசி சோம்பு அதிமதுரம் சந்தனம்வி 
ல்வசதை ரோஜாப்பு வகைக்கிதோலா ( க ) தனியாபலம் ( ங )சீனாகற்கண் 
டுபலம் ( உ ) இவைகளை சூரணஞ்செய்து முன்னாக கற்கண்டை அடுப் 
பேற்றி ஜெலம்கொஞ்சம் விட்டு பாகு செய்து அதிற்சூரணங்களை கெ 
ட்டிபாகமாய்க கிளரி வேளைக்கு தோலாவீதம் சாப்பிடவும் . 


சரீரம் நன்றக . 


சுக்கு கடுக்கா திப்பிலி வாலுளுவையரிசி சமனாகச் சேர்த்து தே 
னில் அரைத்து தூ தளங்காய்ப் பிரமாணம் சாப்பிட்டு உடனே பால் 
ஆழாக்குசாப்பிடவும் . 


பத்தாவதுபாகம் - முற்றிற்று . 


கடவுள் துணை . 
பதினெண்சித்தர்கள் திருவாய்மலர்ந் தருளிய 


வையித்தியதிரவுகோல் 


11 - வது கண்டா அவிழ்தபாகம் 

கலி - விருத்தம் . 

விநாயகர் - துதி . 
கண்டாயவிழ்தங் கனமுடனோதிடும் 
பண்டாரும் பதினோராம்பாகமிது 
செண்டுபோல்பிணி தான துபறந்திட 
கண்டு தமிழ்க்குமுன் கணபதிகாப்பரே. 

நூன் முகம் . 

நீறெழக்குக்கு மருந்து . 
மன்னனேகேளாதிராக்ஷி பழமதைகொண்டுவந்து 
உன்னிதமிளகுசாம்பலாக்கியேவொக்க சேர்த்து 
தன்மையாயரைத்துவுண்ண தங்கு நீறொழுக்கு நீங்கும் 

கன்ன லுமொழியேகல் லடப்பதுதீரும்பாரே . 
திவிதாட்சிப்பழத்துடன் மிளகும் சமமாய்ச்சேர்த் தறைத்து சாப்பிட 
கல்லடைப்பு நீரொழுக்கு நீங்கும் . 

வாய்வேக்காளத்திற்கு மருந்து . 
சிந்தையில்கவனமாக திருனீற்றுபச்சிலையை நீதான் 
அந்தமாயதிகாலையில் லரிந்துவாய்வாய்கொள்மட்டும் 
விந்தையாய்னது வேயேழு தினமது தின்றையானால் 

பந்தமாம்வாய்வேக்காளம் பறந்திடும்பரிக்ஷைபாரே . 
அதிகாலையில் திருநீற்றுப்பச்சிலை வாய்கொண்டமட்டும் மென்றுதி 
னன் நீங்கும் ( ரு எ ) நாள் தின்னவும் . 

பல்வலிக்கு கியாழம் . 
நன்னாரிவேர்கியாழத்தி நவின்றிடுங்கா டிவிட்டு 
மன்னனேவந்து நாளி மறவாமல் சொல்லக்கேளு 
தன்னிகராகவாயில் தான்வார்த்து கொப்பளித்து 

உன்னிதமா கவந்தால் ஓடுமேபல்லின்னே 
நன்னாரிவேர்கியாழத்தில் காடி கொஞ்சம்விட்டு வாய்கொப்பளித்து 
வர பல்வலி சுவள் தப்படும் , 

படைகளுக்குப் பூசும்மருந்து . 
நத்தையைசுட்டுசாம்ப லாக்கியே சொல்லக்கேளு 
சித்தமாய்தேனில் கூட்டி படைகளின் புண்ணோறத்தில் 


i 


னாயு . 


* உ 


வையித்திய திரவுகோல் . 


சுத்தியே தடவிவந்தால் சொல்படைபுண்களெல்லாம் 

தத்தியேவுன்னைவிட்டு தானதுவோடும்பாரே. 
நத்தையைசுட்ட சாம்பலை தேனில் கலந்து படைகளின் ஓரத்தில்வ 
ரும் புண்ணின் மேல்பூச சொஸ்தமாகும் . 

இரவுபேதி . 
வாளம் - வ , பூரம்- வ , ரசபற்பம் அல்லது கால்பலம் மூன்றையுஞ் 
சேர்த்து கல்வத்தலிட்டு ஒருபிடிசாதம்போட்டு உ - ஜாமம் அரைத்து 
மிளகு பிரமாணம் மாத்திரை செய்து நிழலுலர்த்தி யிராபோ ஜன மான 
பின கொஞ்சம்சாதத்தில் க- அல்லது உ மாத்திரைவைத்து மிழுங்க 
வும் மூன்றாவதுஜாமத்தில் சுகமாய்பேதியாகும் சூப்புசாதம் கத்திரி 
பிஞ்சு முருங்கைபிஞ்சு சேர்க்கவும் . 

சஞ்சீவி மாத்திரை. 
இருவி நாபி தாரம் சூதம் கெந்தி வெங்காரம் சுக்கு தான்றிக்கா 
வருத்தமிளகு திப்பிலி வகைக்கு களஞ்சி க வாளம் டு களஞ்சி.பிவை 
களை சுத்திசெய்து கையாந்தகரைசாற்றால் எ நாள் அரைத்து குன்றிப் 
பிரமாணம் மாத்திரை செய்து நிழலுலர்த்தி அருவகைமூலத்துவாய்வு 
விஷக்கடி குன்மம் சூலைப்பிரமியம் மலக்கட்டு யெரிகுன்மம் க்ஷயத்துக் 
கும் மிளகுகியாழம் சுக்குகியாழம் யிஞ்சிசுரசம் யிதுகளில் அனுபான 
ததில் கொடுக்கவும் , 

சகலசுரத்திர்க்கும் குயினமாத்திரை. 
குயினா அவுன்ஸ் ச திப்பிலி ச மிளகு வருத்தது ச சித்திரத்தை 
உ அக்கிராகாரம் உ சுத்தி செய்தரத்தபாளம் உ தனித்தனி தூள் செ 
ய்து கூட்டி யிஞ்சிரசத்திலாவது வேலம்கோந்து தெளிவு செலத்தினால் 
பிசைந்து கடலைப்பிரமாணம் மாத்திரை செய்து தேகந்திடமரிந்து உ 
கூ டு சீதள சொரத்திற்கு தேனிலும் பித்தசுரத்திற்கு யிஞ்சிரதத்திலு 
ம் வாதசுரத்திற்கு சின்கொயினாபட்டை கியாழத்திலும் சகலசுரத்து 
க்கு இந்த அனுபானத்தில் கொடுக்கவும் , 

பெரும்பாட்டுக்கு. 
ஆனைக்கண்ணன் ஒருபிடியும் அசுர்விரோதியிளம்பிஞ்சும் 
கானக்குதிரைமேல்தோலும் காலில்பிடியாய்மாட்டியதும் 
தாயைக்கொன்றாள் தனிச்சாற்றில் தயங்கிக்கரைத்துகுடிப்பிறாய் 
மானே பொழுதும் விழியாளே வடுகும் தமிழுங்குணமாமே . 


தாகமடங்க . 


சுட்டரொட்டி ஜெலத்திலிட்டு அடுப்புக் கரியின் தூள் கொஞ்சம் 
போட்டு காச்சிகொடுக்கவும் . 

புதிதான மூலநோய்க்கு . 
கஞ்சாயிலை ஒருபிடி மஞ்சள் தூள் விராகனிடை உ எள்ளெண் 
ணெய் விராகனிடை 2 இவைகளை கூட்டியரைத்து தடவவும் , 


பதினோராம்பாகம் . 


கூ 


சாதம்யேற்கவும் தேகவலிவிற்கும் . 
நில வேம்பு விராகனிடை - கிச்சிலிதோல் விராகனிடை க தனி 
யா விராகனிடை உசாராயம் விராகனிடை ( கூ 2 ) யங. பலம் வெந்நீர் 
கூட்டி இரண்டுநாள்சென்று வடிகட்டி வேளைக்கி அ விராகனிடையாக 
இரண்டு வேளை சாப்பிடவும் . 

பேதிக்கி 
சந்திரமல்லி வோயென்னும் பேதிக்கிளங்கு கவிராகனிடை 
திராட்சி உப்பு உ விராகனிடைகூட்டி க விராகனிடைகொடுக்கவும் 

இதுவுமது . 
அதிமதுரம் விராகனிடை கூஉ திராட்சி உப்பு விராகனிடை அ 
கியாழம் வடித்து கொடுக்க பேதியாகும் தாகமடங்கும் . 

இதுவுமது . 
நிலாவிரை விராகனிடை ச தனியா விராகனிடை க கியாழம் வடி 
த்து திராட்சி உப்பு விராகனிடை கூட்டி கொடுக்கவும் . 

விரைவீக்கத்திற்கு கணுநோய்களுக்கு 
நொச்சி யிலையை வேகவைத்துக்கட்ட குணப்படுமாம் . 

ஆரோக்கியகலிக்கம் . 
தும்பைப்பூா, களாப்பூா , முளகுபலம் - க , மிளகைமாத்திரம் 
ஒன்றிரண்டாய் தட்டி இந்தமூன்று தினுசும் ( வ ) படிநல்லெண்ணெ 
யில்போட்டு ஒருபுட்டியிலூற்றி கார்க்கு அடைத்துபூமியில் - த - கெஜம் 
ஆழத்தில் குழிவெட்டி புதைத்து ( சய ) நாள் பொருத்தெடுத்துக் 
கொண்டு வெள்ளிக்கப் பினால் தொட்டு கலிக்கம்போல காலையில் தீட்டி 
வந்தால் சூடு கண்ணெரிச்சல் காரிகம் நீங்கிவிடும் வெகு ஆரோக்கியக் 
கொடுக்கும் . 

நேத்தீரபேதி . 
ஈணா 

ணா யெருமைப்பாலில் சித்தாமணக்கு பருப்பையிழைத்துத், 
தீட்டினால் மறுநாள்வரையில் கண்களில் பீளைசாறும் நேத்திரங்கள் 
பரிசுத்தமாயிருக்கும். 

அந்திமாலைக்கி . 
கிருஷ்ண துளசியிலைரசம் இரண்டு துளியாக நேத்திரத்தில் விட 
வும் இப்படி மூன்று நாளைக்கி காலை பில்விட குணப்படும் .. 

நேத்திரசுத்திகம்பி . 
காரீயத்தை திருடவாதிரியாழத்திலும் மழைநீரிலும் கரிச்சாலை 
ரசத்திலும் பசும்நெய்யிலும் தேனிலுந் தனித்கனியாகவுருக்கி யூற்றி 
( ச ) அங்குல நிகளத்தில் கம்பி போல் நீட்டிவைத்துக் கொண்டு காலையில் 
எழுந்தவுடனே கண்களில் தீட்டி வந்தால் தேந்திரரோகங்கள் வாராதி 
ருக்கும் . 


வையித்திய திரவுகோல் . 


துர்மாமிசவளர்த்திக்கு . 
பத்துகெஞ்சாவிரையை ஊசியில்குக்தி தீபத்தில்காட்டி கருக்கி 
வெண்ணையில்குழைத்து கண்களில் தீவட்டிவரவும் . 

காது சீழக்கு . 
மனோசீலை தாளகம் செங்கொட்டை வகைக்கி விராகனிடை - க 
வாங்க தூளாகயிடித்து மூன்றுபலம் நல்லெண்ணெயில் போட்டு வெ 
ள்ளாட்டுநீர் ஆழாக்குவிட்டு பதமாய்க்காச்சி வைத்துக்கொண்டு காது 
க்கு மூன்று வேளைவிட தீரும் . 

இதுவுமது . 
வில்வப்பழஞ்சதையை எள்ளெண்ணெயில்போட்டு வேகவைத் 
குகாதில் விடதீரும் . 

காது சீழ்குத்தலுக்கு . 
பருத்தி யிளங்காயும் யெருக்கன்யிளங்காயும் வெதுப்பி சார்பிழி 
ந்து காதில்விடவும் . 

காதுசீழ்வேதனைக்கி . 
இந்துப்பு சுக்கு யெண்ணெயில் விட்டு காச்சி காதில்விடவும் தீரு 
ம் அல்லது . 

பெருங்காயம் முள்ளிவேர் முருங்கைவேர் யிலைக்கள்ளியிலை சம 
னாயெடுத்தறைத்து நல்லெண்ணெயில் காச்சி காதில்விடவும் அல்ல 5 

வெள்ளைப்பூண்டு முருங்கைவேர்பட்டை பெருக்கம்பூ கள்ளிப் 
பால் வகைக்கி விராகனிடை - க , நண்டு - க , இவைகளை சிதைத்து ( வ ) 
படி வேப்பெண்ணெயில் போட்டு காச்சிவிடவும் . 

காதிரைச்சலுக்கு . 
தைவேளைசாறு நல்லெண்ணெயும் சமமாய்க்கூட்டி காச்சிகாதில் 


விடவும் . 


காதில் சதைவளத்திசீழ் . 
க - பலம் நல்லெண்ணெயில் ஒருகரப்பான் பூச்சியை போட்டுக் 
காச்சிவிடவும் . 

காது பொங்குதல்சீழ் , 
க - பலகாரையை அடுப்பில் நன்றாய் சுட்டுயிடித்து தூளாக்கி 
சிட்டிக்கை காதில்போட்டு பெலிமிச்சம்பழ ரசம் கொஞ்சம்பிழியவும் 

நீர்சுருக்கிற்கு . 
முள்ளாங்கி கிழங்கையிடித்து சார்பிழிந்து வெள்ளைசர்க்கரை 
கலந்து சாப்பிடவும் . 


பதினோராம்பாகம். 


ந 


இதுவுமது . 
காசிலிவிரை வெள்ளிரிவிரை துளசிவின் 

துளசிவிரை அரசிலிஊது விளாக் 
பிசினி வால் மிளகு வகைக்கி ( 2 ) பலம் யெடுத்து சூரணமாக்கி சம 
பிடை பனங்கற்கண்டு சேர்த்து ஆழாக்கு பசும்பாலில்கலந்து காலை 
யில்சாப்பிட நீர்சுருக்கு வெள்ளையும் நீங்கும் . 

நீரடைப்பிற்கு . 
வால்மிளகு விராகனிடை - க , யிடித்து வஸ்திரகாயம் செய்து 
தண்ணீர்பலம் ( ய ) ல் கரைத்து ஒருநாளைக்கி ( ச ) திரம் கொடுக்கவும் . 

ஆசனகடுப்பிற்கு . 
கால்படி பசும்பாலில் ( க ) எலுமிச்சம்பழம் பிழிந்து சிறுகுச்கி 
யினால் கடைவதுபோல் சிலுப்பிதெளியவைத்தால் மேலே தெளிவாக 
ஜெலம் நிற்கும் அதை யிறுத்துக்குடித்தால் உடனே ஆசனக்களிப்பு 
நிற்கும் . 

கொருக்கிறது . 
லிங்கம் பூரம் முதார்சிங்கு படிகாரம் படிகாரத்தைமாத்திரம் 
நெருப்பிலிட்டு பொங்கவைத்து நன்றாய் பூர்த்தபின்பெடுத்து ( ச ) 
தினுசும் ஒரிடையாய்நிறுத்து மைபோல் தூளாக்கி கொஞ்சம் வெண் 
ணெயிட்டு மெழுகுபோல் குழைத்து டப்பியில் வைத்துக்கொண்டு 
லிங்கத்தின் மேல் வரும் மேகரிணத்திற்கும் சுவர்லெட்டு நீரினால்கழு 
விதுடைத்து விட்டு யிந்தமூலானைத்தடவ மூன்றுவேளையில் உலரும் . 

ஆராதரிணங்களுக்கு களிம்பு . 
துருசு விராகனிடை - டு , முதார்சிங்கு விராகனிடை - க , மொ 
ழுக்கு விராகனிடை- W2-, வெள்ளை குங்கிலியம் விராகனிடை - கூ , தலை 
மண்டையோடு க , நல்லெண்ணை பலம் - ரு 

ஒரு பெருஞ்சட்டியில் எண்ணையைவூற்றி மெழுகைப்போட்டு 
காச்சி உருகினவுடன் மற்றமருந்துகளை பொடித்து தூள் செய்துபோ 
ட்டுகாச்சி ஒருபெருஞ்சட்டியில் தண்ணீர்விட்டு அதில்காச்சியமருந் 
தை சாய்த்து கையால்பிசைந்தால் வெண்ணைப்போல்வரும் அதையெ 
டுத்துக்கொண்டு சீலையில் தடவி கொருக்கு குழிப்புண் மேகரிணம் 
இதுகட்குபோட மூன்று வேளையில் தீரும் . 

மேக சூட்டுக்குசாந்தி . 
துத்தியிலையை கியாழம் வைத்திருந்து பாலுஞ்சர்க்கரையுங்கல 
ந்து சாப்பிட்டுவரவும் சாந்தமாயிருக்கும் . 

நீர்கடுப்பிர் கு . 
துத்திவோபலம் ( ந . ) திராட்சிபலம் ( க ) நல்லஜெலத்தில் கிபா 
ழமிட்டு சாப்பிட்டுவரவும் . 


சா 


வையித்திய திரவுகோல் . 


மலச்சிக்கலுக்கு . 
துத்தியிலை சிறுபயறு வெங்காயம் சமமாய்ச்சேர்த்து சமைத்துச் 
சாப்பிட குணமாகும் . 

மலம்உதைய . 
சரக்கொண்ணைபூ புளி சக்கரை உப்புமிளகாய் கூட்டி துவையல் 
செய்து சாப்பிடமலம் உதயமாகும் , 

வயருகடுப்பிற்கு . 
ஆலம்விழுதை எருமைத்தயிரி லரைத்து எலுமிச்சம்பழ ரசம் 
ஒருபலங்கூட்டி பிசைந்து சாப்பிடரும் . 

வாய்வேக்காட்டுக்கு . 
மருதனி யிலையை கியாழம்வைத்திருத்து கொப்பளிக்கநீங்கும் 

வெள்ளைக்கி . 
லவுங்கப்பட்டை.. ஏலரிசி ஜாதிக்கா ஜாபத்திரி வெள்ளைமிளகு 
வகைக்கி விராகனிடை அறை பூரம் விராகனிடை - க , விளக்கெண்ணை 
பத்துபலத்தில் அறைக்துப் போட்டு காச்சி வேளைக்கி 

காச்சி வேளைக்கி ஒருகரண்டி 
விதம் ஏழுநாள் சாப்பிடவும் . 

தீராதவெள்ளைக்கு . 
வெள்ளை குங்கிலியம் பொடிசெய்து அத்துசெலத்தில் போட்டு 
கொதிக்கவைத்து யெடுத்து இப்படி ஏழுக்குகி கொதிக்கவைத்தெடு 
த்து அந்தயிடைக்கி இரண்டிடை சீகைற்கண்டு தூள் சேர்த்து அந்தி 
சந்தி திருகடி பிரமாணம் கொடுக்கவும் இச்சாபத்தியம் . 

புதுவெள்ளைக்கு . 
பழம்பாசியிலையையும் சீரகமும் அறைத்து எருமை தயிரிற்கலக் 
து ( ஈ ) நாள் கொடுக்கவும் இச்சாபத்தியம். 

இதுவும் வெள்ளைக்கு . 
பச்சைமுளகாயிலை ஒருபிடியெடுத்து ( கூ ) மிளகு யெண்ணிவை 
த்து அறைத்து தயிரில்கலந்து காலையில் ( ங ) நாள் கொடுக்கவும் இச் 
சாபத்தியம் . 

இதுவுமது . 
பீச்சங்கன் யிலை கீழானெல்லியிலைபழம் பாசியிலை முன்றும் சம 
யிடையாய்சேர்த்து அரைத்து எலுமிச்சங்காயளவு எடுத்து அத்துடன் 
பொங்கவைத்து படிகாரத்தூள் திருகடிபிரமாணம் சேர்த்து தயிரில் 
கலந்து காலையில் சாப்பிடவும் கடும்பத்தியம் இப்படி மூன்றுநாள் சா 
ய்பிட்டு மருபத்தியம் ( ரு ) நாள் ஆன பிறகும் ஒமம் தெய்த்து தலை 
முழுகவும் . 

இரத்தவெள்னைக்கி . 
கெச்சக்காயிலை ரசம்பலம் ( 2 ) த பிரிற்கலந்து கொடுக்கவும் ஒரு 
பலம் சிறுலவங்கப்பட்டையை கியாழம்வைத்த அந்தியில் கொடுக்க 
வும் கடும்பத்தியம் இப்படி ( 1 ) நாள் கொடுக்கவும் , 


பதினோராம்பாகம். 


எ 


கைகால் குடைச்சலுக்கு . 
பூமிசர்க்கரைக் கிழங்கை நல்லஜெலத்தி லரைத்து பூசிவரவும் 

மேகத்தீர . 
சீந்திலுப்பு மூங்கிலுப்பு ஏலக்கா கற்கண்டு கூட்டி அரைத்து 
சுண்டக்காயபிரமாணம் கொடுக்கவும் 

வெட்டுகாயத்தின் உதிரபெருக்கு நிற்க , 
பாசிக்காய்களைசுட்டு அதின் சாய்பல்களை தளமாய்வைத்தழுத்த 
உதிரப்பெருக்கு கற்கும் . 

வெட்டுகாயம் அடிகள் ரிணங்களுக்கு . 
பேன் கொட்டை ( க ) ரசகற்பூரம் ( 2 ) ஏலரிசி ( வ ) இடைகளாக 
நிருத்துவாங்கி தேங்காயெண்ணையிலரைத்துகலக்கி வெய்யலில்வைத் 
தெடுத்து தடவி இலை போடவும் ஈயெரும்புமுய்க்காது வாசனையிருக் 
கும் . 

சொரிசிரங்கிற்கு . 
சுத்தி செய்த கெந்தகம் பலம் வீசம் ரசம் வீசம் நீரடிமுத்துவீசம் 
பலம் இம்மூன்றும் ஊமத்தங்காயைக்கீரி உள்ளேவைத்து ( கூ ) வரட் 
டியில் புடம்வைத்தெடுத்து அந்தக : யுடன் எருமைவெண்ணெய் வை 
த்தரைத்து காலையில் பழையது சாப்பிட்டபிறகு திரேகத்தில் பூசிக் 
கொண்டு ( 2 ) மணிக்கு யிலுப்பைபுண்ணாகைசுட்டு அறைத்துகுளிக் 
கவும் ஒருநாளையில் தீரும் . 

சகல படைகளுக்கும் . 
ரோஜனப் பலம் ( க ) குழா கெந்தக பலம் ( த ) வெண்காரம் பல 
ம் - த , சீனாகற்கண்டுபலம் அர்க்கால் இவைகளை வெள்ளாட்டுப்பாலில 
ரைத்து பில்லை தட்டி வைத்துக்கொள்ளவும் எவ்விதபடைகளுக்கும் 
நல்லஜெலத்திலிழைத்து தடவ உதிரும் பிறகு எண்ணெய்சாப்பிட்டா 
ல்தான் உள்வியாதிகள் அரும் , 

இரப்பு இருமலுக்கு . 
இஞ்சிச்சார் ஈரவெங்காயச்சார் எலுமிச்சம்பழச்சார்யிவைவமூன் 
றும் சமனாகச் சேர்த்து மூன்றுநாட்கொடுக்க தீரும் யிச்சாபத்தியம் . 

கோழையிருமலுக்கு. 
கோழையிருமலுடன் கபங்கட்டியிருந்தால் - ரு , பலந்தேனைக்கா 
ய்ச்சி சுடுகையில் தானே மிளகு தூள் தே லா - க , பொரித்தவெண்காரம் 
தோலா - க , இதுகளைகலைக்கி வேளைக்கி - க , தோலா வீதங் கொடுக் 
கத்தீரும் . 

புகையிருமலுக்கு , 
சுக்கு திப்பிலி மிளகு மூன்றும் சமயிடையாபெடுத்து மைபோ 
லரைத்து மெல்லிசீலையில் வஸ்திரகாயஞ்செய்து அந்தயிடைக்கி வெள் 
ளைசர்க்கரையில் யிரண்டாந்தரமாகிய பூறாசர்க்கரை சேர்த்து புட்டி 
யில்வைத்துக்கொண்டு வேண்டியபோது கிருகடிபிரமாணங் எடுத்து 
பசும் நெய்யில் குழைத்துசாப்பிட மூன்று வேளையில் தீரும் . 


여 


வையித்திய திரவு கோல் . 


மார் கபத்திற்கு . 
நரிவெங்காயம் காலேவீசவிராசனிடை சுக்கு தூள் - க - விராகனி 
டை சப்பு - க - விராகனிடை கபநாயகம் அரையே அரிக்கால் விராகனி 
டை- இதை கற்கண்டுபாகில் சேர்த்தரைத்து உ - குன்றியிடை மாத்தி 
ரைசெய்து - ரு - மாத்திரைவரையில் கொடுக்கலாம் . 

இருமலுக்குவாயில் அடக்கமருந்து . 
அதிமதுரம் பொரித்தவெண்காரம் வெள்ளைமிளகு வகைக்கி 
தொலாம் -க - கல்வத்திலிட்டு கத்தாழை சோர்விட்டரைத்து மிளகு பிர 
மாணம் மாத்திரை செய்து நிழலிலுலர்த்தி வாயில் - உ - மாத்திரை அட 
க்கி உமிநீர்முழுங்கவும் . 

இரைப்பு வியாதிக்கி 
ஊமத்தன் வேர் நிழலிலுலர்த்தி புகைபிடிக்க மார்பின்னுரையை 
யறுக்கும் . 

இரத்தங்கட்டிய வீக்கத்திற்கு . 
வேப்பிலையை யரைத்து சட்டியில் கிளரிக்கட்டவும் . 

சிறுவ - வயிற்றுப்பூச்சிக்கு . 
பப்பாய்க்காய்ப்பால் விராகனிடை - க - முதல் - கூ - விராகனிடை 
வரையில் வென்னீர் அல்லது பசும்பாலில் கொடுத்து--மணி நேரம் 
பொருத்து ஆமணக்கெண்ணெய் ஒருகரண்டி கொடுக்கவும் . 

குழந்தைகள் வயிற்றுப்பூச்சிவிழ . 
புரசம்விரையை அரைத்து பால் நெய் சர்க்கரை சேர்த்து லேக் 
கியமாய்க்கிளரி களற்சிக்காய்வீதங் கொடுக்கவும் . 

பெரியவர்களுக்கு வயிற்றுப்பூச்சிவிழ. 
நெல்லில் வேகித்தெடுதத தெங்காயுடன் ஏலக்காயரிசிபலம் - க 
தோல் நீங்கிய புரசம்விரை பலம் - க- இரண்டுங்கூட்டியரைத்து கழற்யக் 
காய்ப்பிரமாணம் எடுத்து சர்க்கரையில்வைத்து சாப்பிட கிருமிகள் 
விழும் , 

இதுவுமது . வயற்றுக்கிரிமிவீழ 
ளப்பருப்பு சாரைப்பருப்பு கஸ்தூரிமஞ்சள் பாதம்பருப்பு 
வகைக்கி ஒருபலங் கூட்டி அரைத்து துணியில் முடிந்து ஜெலத்தின் 
மீது தொலாந்திரம் கட்டியெரித்து அதில்வரும் எண்ணெயைப்பிழி 
ந்து -5 , துளி அல்லதி -2 , துளிகள் கொஞ்சம் சர்க்கரையில்விட்டுகொ 
டுக்க பேதியுடன் நாக்கும் பூச்சிகள் விழும் , 

காக்கைவலிக்கும் விக்கலுக்கும் , 
கற்பூரம் குன்றி ( க ) பெருங்காயம்குன்றி ( உ ) சாராயமதுளி சு வே 
லன் கோந்துயிளகில் அரைத்து ( தூய ) மாத்திரை செய்து நாளைக்கொல் 
திரம் கூ . மாத்திரை கொடுக்கவும் . 

வாய்வு யிடுப்புவலிக்கு கற்பூரத்தை சாராயத்தி லரைத்து தேய்க் 
கவும் . 

யக - வதுகண்டா அவிழ்தபாகம் முற்றிற்று . 


வாள 


1 


கடவுள் துணை . 
பதினெண்சித்தர்கள் திருவாய்மலர்ந்தருளிய 


வையித்திய திரவுகோல் . 


பனிரெண்டாம்பாகம் சுத்திகட்டு முரைகள் . 

விநாயகர் துதி - கவி . 

கலிவிருத்தம் . 
பத்தியாகபலபல மரிந்திற்கும் 
சுத்திபாகமும் சொல்லிடப்புவிதனில் 
அத்தனார்சிவ னருளியபாலகன் 
சித்திவினாயகன் சேவடி போற்றுவாம் . 

நூன்முக விருத்தம் . 


--- 


சூகத்தைக் கொண்டுவந்து சூக்ஷமா அருகன் பாலில் 
போத ேவயொருநாள்வூர புகழ்செங்கத்தாள் கொட்டை போடு 
தீதிலாசக்கைபோடு மிதுகளிலறைத்தெடுக்க 
ஆதியாம்ரசத்தின்சுத்தியாகிடும்கண்டிடீரே. 

சூதத்தை அருக்கன்பாலில் ஒருநாள் ஊரி செங்கத்தாள் கொட் 
டை சற்கரையிதுகளில் அரைத்தெடுக்கவும் சுத்தியாகும் . 

பூரசுந்தி . 
பூரத்தின்சுத்திதன்னை புகலவேயரிந்துகொள்வீர் 
சீருள 

மிளகு வெத்திலை சேர்த்ததில்கியாழமிட்டு 
கோரியேமூன்று நாளுங் கிளிகட்டியூரவைத்து 
பாறதில்யெடுக்கசுத்தி பலித்திடுப் பரிட்னசபாரே . 

பூரத்தை வெற்விலை மிளகு கியாழமிட்டு அதில்கிளிக்கட்டி மூன் 
றுநாள் ஊரவைத்து படுத்துக் கொள்ளவும் சுத்தியாகும் . 

கல்னுசுசி. 
கல்நாரி தன்னை வாங்கி கழுதைமூத்திரத்தில்கேளு 

Fால்லிய மூன் றுநாழி சுஈமுடனூரவைத்து 
வல்ல வேகழிவி நீயும் வா க !யுட கெடுத்துக்கொள்ளு 
பல்லு ளார் . கிழுள்சுத்தி பரிட்சைதான்பார்ப்பீர்தானே . 

கல்னாரையை கழுதைமூக்கிரத்தில் மூன்று நாழிகை ஊரினயில் 
கழுவி பெடுத்துக்கொள்ளவும் சுத்தியாகும். 


al 


வையித்திய திரவுகோல் . 


- 


படிகாரம்சுத்தி , 
காரம் கொண்டுவந்து பதமதாய்கிளிதான் கட்டி 
வடிவாகயெருமைசாணில் வைத்ததையெடுத்துக்கொள்ளு 
சிடணதுயில்லாவிட்டால் சிறுநீரில் மூன்றுநாளும் 
திடமுடனூரைவைத்து மறுந்தினை யெடுத்துக் கொள்ளே . 

எருமைசாணத்தில் கிளிக்கட்டிவைத்து பெடுத்துக்கொள்ளவும்: 
அல்லதுசிறுநீரில் மூன்று நாள்ஊரவைத்து பெடுத்துக்கொள்ளவும் . 

லிங்கசுத்தி . 
லிங்கம் ஒருகட்டியாகவாங்கி தேனில் ஒருநாள் ஊரிமுலைப்பலில் 
ஒருநாள் ஊரி மறுநாள் யெடுத்து யெலுமிச்சம்பழரசம் குப்பைமேனி 
ரசம்முலைப்பாலும் சமமாய்கலந்துக்கொண்டு அடுப்பில் மேல் சட்டி 

வத்து அதில்மேற்படி லிங்கத்தைவைத்து புகையாமல் சுருக்குக் 
கொடுக்கவும் சுத்தியாம் இதற்கு லிங்கக்கட்டென்றும் பெயர் . 

வீரசுத்தி , 
வீரத்தை ஒருயிள நீரில் ( கவ ) விராகனிடை கற்பூரம்போட்டு க 
லக்கி சட்டியில்ஊத்தி அடுப்பிலேத்த மேற்படிவீரத்தை தொலந்திய 
மாகக் கட்டி யெரித்து யெடுத்துக்கொள்ளவும் . 


முதார்சிங்குசுத்தி . 
முதார்சிங்கியை வெள்ளாட்டு கோமியத்தில் ஒருநாழிகை கொ 
திக்கவைத்து யெடுத்துக்கொள்ளவும் . 

கெவு . சுத்தி . 
வெள்ளைகெவுரியை கொண்டுவந்து பசும்பால் அல்லது சாணிப் 
பால சுண்ணாம்பு நீர் மிளகுகியாழம் இன்னான்கில் யெதிலாவது தொ 
லாந்திரமாகக்கட்டி யெரித்தெடுத்துக்கொள்ளவும் பிரகுபன்றிப்பாலி 
ல் கிளிக்கட்டி அவித்து யெடுத்துக்கொள்ளவும் சுத்தியாச்சு . 

மனோ ரிலைசுத்தி . 
மனோசிலையை காடியில் கிளிக்கட்டி யெடுத்துக்கொள்ளவும் வெ 
ள்ளாட்டு மூத்திரத்தில் கொலாந்திரம்கட்டி யெரித்தெடுத்துக் கொள் 
ளசுத்தியாகும் . 

வங்கசுத்தி . 
வங்கத்தை யிலுப்பயெண்ணையிலாகிலும் தேங்காபெண்ணையிலா 
கிலும் நவாச்சாரத்தூள் தூவி அதில் ( எ ) திரம் உர்க்கிசாய்க்கவும் அ 
ல்லது மோர்காடிகோமியம் பரசம் . இதுகளிலும் உரிக்கிசாய்க்கலா 
ம் இப்படியேநாகத்தையும் சுத்தி செய்துக்கொள்ளவும் . 


பனிரெண்டாம்பாகம் . 


. 


கருவங்கசுத்தி . 
கருவங்கத்தை வெள்ளாட்டுமூத்திரத்தில் பிரண்டைவேர் அரை 
த்துப்போட்டு நல்லெண்ணைவிட்டு கலக்கிக்கொண்டு அதில்பத்துதரம் 
உருக்கிசாய்க்கவும் சுத்தியாகும் . 

நாகசுத்தி . 
நாகத்தை ஆட்டுநெய்கொண்டுவந்து உருக்கி சிறுநீர் பழரசம் கூட் 
டிசாரம்கல்சுன்னமிட்டு கலக்கிவைத்துக்கொண்டு அதில்நாகத்தைப் 
த்துதிரம்உருக்கி சாய்க்கவும் சுத்தியாகும் . 

சிலாசத்துசுத்தி . 
சிலாசத்தை பழரசத்தில்போட்டு கொதிப்பித்துயெடுத்து எரு 
க்கன்பாலில் மூன்றுநாழிகை ஊரியபின் கழுவியெடுத்துக்கொள்ளவும் 
அல்லது அல்லிப்பூரசத்தில் ஊரியும்பெடுக்கலாம் ஆவின்பாலில் தொ 
லாந்திரம்கட்டி எரித்தும் எடுத்துக்கொள்ளலாம் . 

கெருடப்பச்சைசுத்தி . 
கெருடப்பச்சையை பபரு போல்செய்து கிளிக்கட்டி குமரிச்சா 
ற்றில் ( ங.ய ) நாழிகை ஊரி யெடுத்துக்கொள்ளலாகும் . 

சீனம்சுத்தி . 
பசும்பாலில் மூன்று ஜாயம்ஊரிஎடுத்துக்கொள்ளவும் சத்தியாகும் .. 

வெண்காரம்சுத்தி . 
வெண்காரம் பொரித்துக்கொள்ளவேணுமானால் காடியிலாவது 
பழரசத்திலாவது அரைத்து பில்லை தட்டி உலர்த்தி யெடுத்துக்கொள்ள 
வும் . 

முடிதாரம் சுத்தி . 
பனங்கள்ளு படிநாலில் கிளிக்கட்டி யெரித்து யெடுத்துக்கொள் 
ளவும் . 

பால்துத்தம்சுத்தி . 
கிளிக்கட்டி சிறுவர்கள் மூத்திரத்தில் ஏழுநாள் ஊரினபின் பசும் 
பாலில் இரண்டுஜாமம்ஊரவைத்து எடுத்துக்கொள்ளவும் , 

துரிசிசுத்தி . 
தயிரினாலரைத்து அடை தட்டி ஓடுகாயவைத்து அதில்பிரட்டி எ 
டுத்துக்கொள்ளவும் அல்லது தயிரிலொருசாமம் ஊரியெடுக்கவும் . 

மடல்துத்தம்சுத்தி . 
வெண்ணெய் அல்லது தயிர்கற்றாழைசாற்றில் ஊரவைத்து எடு 
த்துக்கொள்ளவும் . 


வை :பித்திய திரவுகோல் . 


பச்சை துருசிசுத்தி . 
பசுங்கோமியத்தில் எரித்துக் கழுவி உலர்த்தி எடுத்துக் கொள் 
ளவும் . 

பவழப்புத் துசுத்தி . 
பசும்மோரில் கிளிக்கட்டி விட்டு நாலுநாழியெரித்து எடுத்துக் 
கொள்ளவும் . 

அஞ்சனக்கல்சுத்தி . 
புளியாரைரசத்தில் ஒருநாள் ஊரியெடுத்துக்கொள்ளவும் . 

கல்மதம்சுத்தி . 
கல்பாதத்தை சிறுநீரில்கழுவி யெடுத்துக்கொள்ளவும் . 

நாபிசுத்தி . 
பருத்தியிலை ரசத்திலூரி முத்திலைக்குள் வைத்து சுத்தி கும்பியில் 
சொரிகி ஒருநாழிபொருத்தெடுத்து சீந்தில்கியாழத்தில் தொலாந்திர 
ங்கட்டி எரித்து பிறகு எருக்கன் பாலில் சற்றுஊரி கோமியத்தில் கழு 
கி பெடுத்துக்கொள்ளவும் . 

நேர்வாளசுத்தி . 
எருமை சாணத்தில் காடிவிட்டு கலந்து அதில்வாளத்தைப் போ 
ட்டு கொதிக்கவைத்தெடுத்து நஞ்சு நீக்கி அதாவது அந்தபருப்பைபி 
ளந்து முளை நீக்கி காடிமோர் பழரசம்கலந்து அதில் கொதிக்கவைத்து 
எடுத்துக்கொள்ளவும் . 

தாளகசுத்தி , 
தாளகத்தை சிறு துண்டாகச்செய்து சிருமொந்தைக் குடுவியிலி 
ட்டு மேலே மூடும் ஓட்டில் மூணு துவாரம் செய்து கரிநெருப்பின் மீது 
லைத்துவிசுருகையில் முதல் கருப்புபுகைவந்தபிரகு செகப்புபுகைவரு 
காலத்தில் யெடுத்துக்கொள்ளவும் . 

தாளகசுத்தி . 
தாளகத்தை சுண்ணாம்புக்குள்வைத்து கழுதைமூத்திரம் விட்டு 
யேழுதிரம் தாளித்து யெடுத்து சுன்ன னீர்கொள்ளுக்கியாழம் தயிர்பூ 
சினிக்காய் நீர்காடி அகத்திக்கீரைவிரை தயிலம் இவைகள் கூட்டி இர 
ண்டுஜாமம் சுருக்குக்கொடுக்கவும் கரந்தைசாற்றில் இரண்டுஜா மம்சு 
ருக்குக் கொடுத்துயெடுத்து சத்திச்சாரணைவேர் குக்கில் இதை முரு 
ங்கிலைரசத்தாலரைத்து கவசம் செய்து வகுபுடமிடமிகுந்தசுத்தியாகும் 
பிரகுசகல அவிழ்தத்திற்கும் உபயோகப்படுத்தலாகும் . 

* பூசினிப்பழத்தை மேலேகீரி ( ஈ. ) விராக நிடையிந்துப்பு போ 
ட்டு அடியில் யெழுத்தாணியால் துவாரம் செய்து மேலே தூக்கிக்கட் 
டி அடியில்பீங்கான்வைத்து பிரங்கும் நீர் பெடுத்துக்கொள்ளவும் 


பனிரெண்டாம் பாகம் . 


காடி 


பாஷாண சுத்தி . 
அறுபத்தினாலு பாஷாணங்கள் சுத்திசெய்யவேண்டில் குப்பை 
மேனிரசங் கற்றாழம்பால் சிறுநீர் பழரசம் செம்பருத்தி வெத்திலை 
ரசம் வகைக்குபடி ( க ) இவைகளை பாண்டத்திலிட்டு அதில்பாரையுப் 
பு வெடிகாரம் படிகாரம் நவாச்சாரம் வகைக்குபலம் ( வ ) தூள் செய்து 
கலந்து கிளிக்கட்டி யிட்டு நிழலாக காற்றில்லாவிடத்தில் பதினைந்து 
நாள் வைத்தெடுத்து கரடியில் ஊரவைத்து எடுத்துக்கொள்ளவும் . 

காச பாஷாணமும் ஏகசுத்தி . 
மேனிரசம் தக்காளிரசம் ஊமத்தன் ரசம் பழரசம் சிறுநீர் கா 
சமனாசகலந்து இதில் உப்பு சுன்னம் வெடியுப்பு நவாச்சாரம் சீனம் 
வகைக்கு பலம் ( க ) தூள் செய்து கலந்து சரக்குகளை கிளியாய்கட்டி 
மண்டலம்யிட்டு யெடுத்து உணர்த்திக்கொள்ள சுத்தியாகும் . 

இரும்புசுத்தி . 
இரும்புப்பொடியை ஒருநாள் பழரசத்தில் ஊரவைத்தெடுத்து 
மறுநாள் வெள்ளெண்ணையில் ஊரவைத்தெடுத்து அயச்சட்டியில்போ 
ட்டு வருத்து காடியில்கழுவி வேலம்பட்டை கியாழத்தில் கொதிப்பி 
ட்டு திரும்பியுங்காடியில்கழுவு யெடுத்துக்கொள்ளவும் . 

காந்தசுத்தி . 
காந்தத்தை பழரசத்திலும் காடியிலும் மோரிலும் கொதிக்கவை 
த்தெடுத்து பிறகு சாணிநீரில் எழுதிரம் காச்சி காச்சி துவைக்கவும் 
சுத்தியாகும் , 

அயத்தொட்டிசுத்தி . 
பசும்பாலில் நாலுஜாமம் நெய் தேன் இவைகளில் எட்டுநாள் 
ஊரி யெடுத்துக் கொள்ளவும் . 

தொட்டிசுத்தி . 
நாலும் முலைப்பால் வெள்ளாட்டுப்பாலிலும் தனித்தனி பத்துநா 
ழிகை ஊாவைத்தெடுத்துக்கொள்ளவும் . 

தொட்டிபாஷாணம் . 
துண்டு துண்டாய்கரிக்கி கிளிக்க்ட்டி நெல்லில் அவித்து யெடுத் 
துக்கொள்ளவும் , 

பொன்னிமிளை. 
பொன்னிமிளையை மூணுநாள் காடியில் ஊரியபின் கிஷ்ணா அபி 
ரேக்கு தூள் யொருபடியெடுத்து மூணுபடி கோமியத்தில் வேகவை 
த்து எடுத்து உலர்த்தி நெல்லு சேர்த்து கிளிக்கட்டி காடியில் தோய் 
த்து யிரங்குந்தெளுதை நீக்கி உணர்த்திக்கொள்ளவும் . 


வையித்திய திரவுகோல் . 


சகஸ்திரபேதிசுத்தி . 
நாரத்தங்காரசத்தில் ஊரவைத்து எடுத்துக்கொள்ளவும் . 

செங்கொட்டைசுற்றி : 
ஜெலத்தில் ஊரவைத்து மருநாள் மூக்கை வெட்டி நீக்கியெடுத் 
துக்கொள்ளவும் . 

சிவதைசுத்தி . 
பசும்பாலில் அவித்துயெடுத்து உணர்த்திவைக்கவும் . 

அழச்கிரா . 
ஆவின்பாலில் அவித்து யெடுத்துக்கொள்ளவும் . 

சுத்தசுத்தி 
மேல்தோல்சீவி சுண்ணாம்புபூசி உலர்த்தியெடுத்துக்கொள்ளவும் . 

மிளகுசுத்தி . 
புளித்தமோரில் மூன்று நாளூரி வருத்துயெடுத்துக்கொள்ளவும் . 

திப்பிலிசுத்தி . 
திப்பிலியை பழரசத்தில்ஊரி யெடுக்கவும் . 

ஓமம்சுத்தி . 
ஓமத்தை சுண்ணாம்புதெளிவு நீரில் ஒருஜாமம்.ஊரவைத்து உலர் 
த்தியெடுக்கவும் . 

இருசீரகசுத்தி , 
சீரகம் கருஞ்சீரகம் இதுகளை சுண்ணாம்பு நீரில் ஏழுஜாவம்வூரி 
உலத்தி எடுத்துக்கொள்ளவும் . 

ஊமத்தன்விரைசுத்தி . 
ஊமத்தன் விரையை ஒருஜாமம் ஜலத்தில் ஊரவைத்துயெடுக்கவும் . 

எட்டி கொட்டைசுத்தி . 
எட்டிக்கொட்டையை நெல்லில் அவித்து சிறுகீரைறசத்தில் ஒரு 
ஜாமம் ஊரியபின் தேத்தாங்கொட்டை ரசத்தில் வேவித்து எடுத்துக் 
கொள்ளவும் . 

கொம்பரக்தசுத்தி . 
நல்லஜெலத்தில் போட்டு அடுப்பில்வைத்து யெரித்தெடுக்கவும் 
இப்படி மூன்று தபா எரித்தெடுக்கவும். 

மாசிக்காசுத்தி . 
பசும்நெய்யில் எருத்து வெடித்தபிரகு எடுத்துக்கொள்ளவும் . 

எண்ணைசுத்தி . 
சகலவித யெண்ணைகளும் நல்லஜெலத்தில்விட்டு நாலுநாழிகை 
சென்று எடுத்துக்கொள்ளவும் . 

அழக்தராம்வேர்சுத்தி . 
ஆவின்பாலில் கொஞ்சம் அவித்து எடுத்துக்கொள்ளவும் . 

சுத்தியின் முறைகள் முற்றிற்று . 


( 


E 


3 


Y ( XI 


a 


சிவமயம் . 


கட்டுவகைமுறைகள் .. 


பூரக்கட்டு . 
உன்னிதமாம்சீனாவின் பூரந்தன்னை 
ஒருபலமேவாங்கியதை முலையின்பாலில் 
தண்மையுடன் மூன்றுநா ளுறவைத்து 
தானுலர்த்திசட்டி தனி லி தனையிட்டு 
அன்னலனே துளசிரச மதிலேவூற்றி 
அடுப்பேற்றி சிருதணலா யதனைக்காச்சி 
நன்னயமாய்ரசஞ்சுண்ட யிரைக்கிப்பாறு 
நவிறுமொருபூரக்கட் டாகும்பரே. 
( வ - ம் . ) சீனாபூரம் ஒருபலம் வாங்கி முலைப்பாலில் மூன்று நாளூர 
வைத்தெடுத்து உலர்த்தி ஒருசட்டியில் துளசி ரசம் பிழிந்து அதில் பூர 
த்தைவைத்து அடுப்பேற்றி சிறு தீயாக அந்தரசஞ் சுண்டுகிறவரையி 
லும் பெரித்தெடுத்தால் அதுகட்டும் . 

ரசகற்பூரக்கட்டு. 
நாலுநல்லவிராகனிடை ரசகர்ப்பூரம் 
நம்பியதையெடுத்துநண்டு ரசத்தில் போட்டு 
சாலவே ரெண்டுஜாமம் சுருக்கேகொடுக்க 
சட்டமுடன்தானிறைக்கிச் சொல்லக்கேளு 
மேலவேமுசுமுசுக்கை சாருதன்னில் 
மைந்தனேறெண்டுஜாமம் சுருக்கொடுக்க 

லமுளரசமதுவுங் கட்டுமப்பா 
குவலயத்தில்சூக்ஷமதை திரந்திட்டேனே . 
( வ - ம் .) நாலுவிராகனிடைய ரசசற்பூரத்திற்கு முலைப்பாலில் நண் 
டைபிடித்து சாறு பிழிந்து இரண்டுஜாமஞ் சுருக்குகொடுத்து பிறகு 
முசுமுசுக்கை சாறு பிழிந்து இரண்டுஜாமஞ் சுருக்கு கொடுக்கக்க 
ட்டும் . 

லிங்கக்கட்டு . 
சீனாவிங்கம் ஒருபலம்வாங்கி சேராங்கொட்டை - யடு - பல மெடு 
த்து துண்டு துண்டுகளாக வெட்டி ஒருசட்டியில் பாதிபோட்டு அதின் 
மேல் லிங்கக்கட்டியைவைத்து மற்றபாதி கொட்டையைப்போட்டு லி 
ங்கந்தெரியாமல் மூடி அடுப்பிலேற்றி எரிக்கும் போது விளக்கை காட் 
டினால் திக்கென்றெரியும் அனல் அடங்கிய பிறகு விங்கக்கட்டியை எடு 
த்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு தேனில் உரைத்துக்கொடுக்கலாம் பத் 
தியம் புளிகூடாது அந்த லிங்கக்கட்டியில் பாதிஉடைத்து கல்வத்தில் 
பொடித்து வைத்துக்கொள்ளவும் இதற்குலிங்க செந்தூரமென்று பெ 
யராம் பலவிதசுரங்களுக்கு அரிசிபிரமாணம் தேனிற் கொடுக்கலாம் . 


கோல 


அ 


பனிரெண்டாம் பாகம் . 


வன்னிகற்பமாகியலிங்கக்கட்டு . 
ஒருபலம் லிங்கத்தை தேன் முலைப்பாலில் மூன்றுநாள் ஊரவை 
த்தெடுத்து ஒருபலம் நெல்லிக்கா கெந்தகத்தை ஆலம்பால் விட்டு நன 
றாய் கலக்கயிடித்து லிங்கத்திற்கு சவசஞ்செய்து உலர்த்தி சிறுகுழி . 
யில்வைத்து அதன்மீது மணல்பரப்பி மரைத்து சூடுபடும்படியாக இர 
ண்டுவரட்டியால் புடம்போடவும் ஆரினபிறகு எடுத்து மேல்க சமி 
ட்ட கெந்தகத்தைநீக்கி வேரேகெந்தகம் ஒருபலங்கொண்டுவந்து மு 
ன்மாதிரியாய் பாலிலிடித்து கவசித்து குழியில்வைத்து மணல்பரப்பி 
ஒருவரட்டி. அதிகப்படுத்தி புடம் போடவும் இப்படியே ஒவ்வொரு 
தடவையும் புதுகெந்தகங் கவசித்து ஒவ்வொருவரட்டி அதிகப்படுத்தி 
( க ) தடவை புடம்போட்டெடுத்து முடிவில் முன் மாதிரியாக கவசஞ் 
செய்து நாலுசீலைமண்செய்து பூமியில் பத்து வரட்டியில் புடம் போட் 
டுபெடுத்து சகலவாய்விற்கும் சீதளஞ் சுரஞ்ஜன்னி இவைகளுக்கு 
தேன் இஞ்சிரசத்தில் பிழைத்துக்கொடுக்கவும் . 

வீரக்கட்டு , 
வேண்டிய மட்டும் வீரத்தைக் கொண்டுவந்து சாம்பிராணிவிராக 
னிடை -5 , நெல்லிக்கா கெந்தகம் விராகனிடை -5 , இரண்டுந் தூள் செய் 
து கரண்டியிலிட்டு அனலில் பிடிக்க உருகிவ சமயத்தில் வீரத்தை 
போட்டு புரட்டி எடுத்துக்கொள்ளவும் ஜல் னிவாய்வுகளைக்கேட்கும் 
இது போல லிங்கத்தையுங் கட்டிக்கொள்ளலாம் . 

வேறுவகை லிங்கக்கட்டு . 
ஜாதிலிங்கம் - டு - விராகனிடை கொண்டுவந்து முலைப்பாலில் ஒரு 
ஜாமஞ் சுருக்குக்கொடுத்து எலுமிச்சம்பழரசத்தில் ஒருஜாமஞ்சுருக் 
கொடுத்து மணத்தக்காளி சாற்றில் ஒருஜாமஞ் சுருக்குக்கொடுத்து 
எடுத்துப்பார்க்க கட்டும் ஜன்னிசுரந் தலைவலி இதுகளுக்கு முலைப்பா 
லில் உரைத்துக்கொடுக்கலாஞ் சீதளஜலுப்பு இதுகளுக்கு தேனில் உ 
ரைத்துக்கொடுக்கவும் பத்தியம் அரைப்புளி இச்சாபத்தியம் . 

வேறுவிதவீரக்கட்டு. 
துருசு விராகனிடை - கஉ, படிகாரம் விராகனிடை - க , இரண் 
டையும் தூள் செய்து அடுப்பில் ஒடுக . யவைத்து மேற்படி மேற்படி 
தூளை மூன்று பங்காக்கி ஒருபங்கை ஓட்டில் தூவி எரிகிறசமயத்தில் 

ருவிராகனிடை வீரத்தைப்போட்டு புரட்டியெடுத்துக்கொள்ளவும் 
ஒட்டிலுள்ள சுண்டுகளை சுரண்டி யெடுத்துவிட்டு மற்ற யிரண்டுபங்கு 
தூளையும் இப்படியே செய்தெடுத்து மறுபடியும் விராகனிடை சுடக் 
தைக்கொண்டுவந்து கவசித்து கொளுத்திவிட்டால் வீரம் உருகி மணி 
யாகும் க்ஷெயம் ஜன்னி இதுகளுக்காகும் . 

கஉ - பாகமும் முற்றுப்பெற்றது . 


ஒருவிர 


